ee, 


ஜகத்குரு ஸ்ரீ காஞ்சி காமகோடி ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி 
சங்கராச்சாரிய ஸ்வாமிகளின்‌ 


௮ 


6-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


முதற்பதிப்பு: ஜூலை 1993 | 
பின்‌ அட்டை ஓவியம்‌: சில்பி 


விலை ரூ.8 


“தெய்வத்தின்‌ குரல்‌” (வானதி பதிப்பகம்‌) இரண்டாம்‌ பகுதியிலிருந்து 
தொகுக்கப்பட்டது. 
ஆனத்த விகடன்‌, 


757, அண்ணா சாலை, 
சென்னை - 800 002. 


CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


சம்பிரதாயம்‌ 


“நரம்‌ என்ன, ஸத்தியம்‌ என்ன, துக்கம்‌ என்பது என்ன?” 
என்றெல்லாம்‌, ஆசாபாசங்களை விட்டுவிட்டு, எப்போது 
பார்த்தாலும்‌ விசாரணை பண்ணிக்‌ கொண்டே, தியானம்‌ 
பண்ணிக்‌ கொண்டேயிருந்தால்‌ புத்தருக்கு வந்த மாதிரி 
நமக்கும்‌ ஒரு தெளிவு பிறக்கத்தான்‌ செய்யும்‌. “புத்தர்‌ நேராக 
ஈச்வரனைப்‌ பற்றிச்‌ சொல்லவில்லை; நிர்வாணத்தை define 
பண்ணவில்லையே தவிர, அவர்‌ ஈச்வரனை ஆக்பிக்கவும்‌ 
இல்லை. ஆனதால்‌, அவர்‌ அத்வைத ஞானம்‌ அடைந்தும்‌ 
இருக்கலாம்‌. ஆனால்‌ அதை அவருக்கு வார்த்தைகளில்‌ 
சொல்லத்‌ தெரியவில்லை. அவ்வளவுதான்‌" என்றுகூடச்‌ 
சொல்வதுண்டு. ஆனாலும்‌ இப்படித்‌ இயானமும்‌ விசாரமும்‌ 
எல்லாரும்‌ பண்ண முடியுமா? அதற்கு ஒரு பக்குவம்‌ 
வேண்டாமா? வேண்டும்‌. இதற்காகத்தான்‌ வேத த.ர்மத்தில்‌ 
கர்மா, பக்தி என்று முதலில்‌ வைத்திருக்கிறது. இதுகளால்‌ சித்த 
சுத்தியும்‌, ஐகாக்ரியமும்‌ (ஒருமைப்பாடும்‌) ஏற்பட்ட அப்புறம்‌ 
தான்‌, ஸத்ய தத்வத்தைப்பற்றி ஞான வழியில்‌ நின்று விசாரம்‌ 
பண்ண முடியும்‌. கர்மாவை லோக கஷேமார்த்தமாகவும்‌, பல 
தினுசான ஜீவர்களின்‌ பக்குவத்தைப்‌ பொறுத்தும்‌ வர்ண 
தர்மம்‌, ஆசிரம தர்மம்‌ என்றெல்லாம்‌ வேதமும்‌, ஸ்மிருதிகளும்‌ 
பிரித்துக்‌ கொடுத்திருக்கன்றன. அதாவது இன்னின்னார்‌ 
இன்னின்ன மாதிரிச்‌ செய்தால்தான்‌, .அவரவருக்கும்‌ சிரேயஸ்‌, 
லோகத்துக்கும்‌ க்ஷேமம்‌ என்று அதிகாரி பேதம்‌' பார்த்துப்‌ 
பல கர்மாக்களையும்‌, உபாஸனா மார்க்கங்களையும்‌ பிரித்து 

3 


0-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


டடம பகல வட ப இ றத தத த ணைன... 


iz 


வைத்திருக்கிறது. இதையெல்லாம்‌, புத்தமதம்‌ அலக்ஷ்யம்‌ 
பண்ணி, வேத கர்மா, உபாஸனை எல்லாவற்றையும்‌ தள்ளி 
விட்டு, அதிகாரி பேதம்‌ பார்க்காமல்‌ எல்லோருக்கும்‌ தியானம்‌ 
-விசாரம்‌ என்று விதித்தால்‌, லோக காரியம்‌ கெட்டுப்‌ போகும்‌; 
புத்தர்‌ மாதிரி யாரோ இரண்டொருத்தரைத்‌ தவிர யாருக்கும்‌ 
தெளிவு உண்டாகி விடாது “என்பதாலேயே, ஆசார்யாள்‌ 
பெளத்தத்தையும்‌ கண்டித்தார்‌. முன்னேயே சொன்ன மாதிரி, 
ஏற்கெனவே குமாரிலபட்டரும்‌, உதயனாசாரியரும்‌ பெரிய 
அளவுக்குச்‌ செய்திருந்த பெளத்த மதக்‌ கண்டனத்தை 
ஆசார்யாள்‌ பூர்த்தி பண்ணினார்‌. 


பெளத்தம்‌ என்பது இம்‌ மூவராலும்‌ நலிந்த பிறகு, தேசத்‌ 
தில்‌ நம்‌ ஆசார்யாளின்‌ வழியே நிலைப்பட்டது. அதாவது 
ஸ்மார்த்த ஸம்பிரதாயம்‌ என்கிற ஸனாதன வேதமதம்‌ 
மட்டுமே மறுபடியும்‌ நிலைப்பட்டு விட்டது. உபநிஷத்துகளில்‌ 
சொல்லப்பட்டு, ஆசார்யாளால்‌ விஸ்தாரமாக விளக்கி நிலை 
நாட்டப்பட்ட அத்வைத ஞானம்தான்‌ அதன்‌ உச்சநிலை. 


ஆனால்‌, அத்வைதானுபவம்‌ என்பது எல்லாருக்கும்‌ ஸாத்ய 
மானதல்ல. பெரும்பாலும்‌ பொதுஜனங்கள்‌ வைதிகக்‌ கர்மாக்‌ 
களைப்‌ பண்ணிக்‌ கொண்டும்‌ ஈச்வர உபாஸனை செய்து 
கொண்டுந்தான்‌ இருந்தார்கள்‌. ஆனால்‌ பூர்வ மீமாஸ்கர்களைப்‌ 
போல்‌, 'கர்மாவேதான்‌ எல்லாமும்‌; ஸ்வாமிகூட வேண்டாம்‌” 
என்று நினைத்து இவர்கள்‌ கர்மா செய்யவில்லை. ஆசார்யாள்‌ 
காட்டியபடி, ஈச்வரனை ஒப்புக்‌ கொண்டு, ஈச்வரார்ப்பண 
மாகவே கர்மாக்களைச்‌ செய்தார்கள்‌. 


இப்போது எந்தக்‌ கர்மா செய்தாலும்‌ ஆரம்பத்தில்‌ நாம்‌ 
“அது பரமாத்மாவின்‌ பிரீதிக்காகவே (“பரமேச்வர ப்ரீத்யார்த்‌ 
தம்‌”) செய்யப்படுவதாக ஸங்கல்பத்தில்‌ சொல்கிறோமல்லவா? 
இந்த ஸங்கல்பம்‌ நம்‌ ஆசார்யாள்‌ செய்து ' கொடுத்ததுதான்‌. 
அவருக்கு முந்தி அப்படியில்லை. கர்மா பண்ணினால்‌ 
திடைக்கிற பலன்‌ நமக்குத்தான்‌ என்றும்‌, அந்தப்‌ பலனை 
ஈச்வரன்‌ தராமல்‌, தானாகவே பெற்றுக்‌ கொண்டு விடலாம்‌ 
என்றும்‌ நினைத்துவிடக்‌ கூடாது என்றே ஆசார்யாள்‌ இப்ப்டி. 
வைத்தார்‌. ஸாதாரண கர்மாவிலிருந்து யாக யக்ஞம்‌ உட்பட 
எல்லாவற்றையும்‌ ஈச்வரார்ப்பணம்‌ பண்ண வைத்தார்‌. 

4 


CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


ஆதியிலிருந்த வேத மதம்‌, பிறகு வேதத்தைத்‌ தழுவி 
ஏற்பட்ட ஸ்மிருதிகளான தர்ம சாஸ்திரங்களை அனுசரித்த 
போது ஸ்மார்த்த மதம்‌ என்று பெயர்‌ பெற்றது. இரண்டும்‌ 
வேறு அல்ல. வேத மதமேதான்‌ ஸ்மார்த்தம்‌. வேதத்தில்‌ 
கர்மாவானது சித்த சுத்திக்காக ஈச்வரார்ப்பணமாகத்தான்‌ 
உத்தேசிக்கப்பட்டிருக்கிறது. பின்னால்‌ வந்த பூர்வ மீமாம்ஸகர்‌ 
கள்தான்‌ குளறுபடி. செய்தார்கள்‌. அதை ஆசார்யாள்‌ சரி 
பண்ணிவிட்டார்‌. அதாவது 'ஒரிஜனலா'ன பழைய ஸ்மார்த்த 
மதத்தையேதான்‌ நன்றாகப்‌ புத்துயிரூட்டி நிலைநாட்டினார்‌. 


இதேபோல, உபாஸனை என்று எடுத்துக்‌ கொண்டாலும்‌ 
வேதத்தில்‌ விஷ்ணுதான்‌ உசத்தி, சிவன்‌ தாழ்த்தி என்றோ, 
சிவன்தான்‌ உசத்தி, விஷ்ணு தாழ்த்தி என்றோ இல்லை. 
வேதத்தில்‌ ஸகல தெய்வங்களையும்‌ ஒரே பரமாத்மாவாகத்‌ 
தான்‌ ஏற்றத்தாழ்வில்லாமல்‌ சொல்லியிருக்கிறது. ருத்ரத்தில்‌ 
எல்லாம்‌ சிவ ஸ்வரூபமே என்று சொல்லியிருக்கும்‌. புருஷ 
ஸூக்தத்தில்‌ எல்லாம்‌ விஷ்ணு ஸ்வரூபமே என்று இருக்கும்‌. 
இன்னோரிடத்தில்‌ வருணனையே பரமாத்மா என்று சொல்லி 
யிருக்கும்‌; இந்திரனையே: பரமேச்வரன்‌ என்று சொல்லியிருக்‌ 
கும்‌; அக்னிதான்‌ முழு முதற்‌ கடவுள்‌; சூரியன்‌ முழுமுதற்‌ 
கடவுள்‌-என்றிப்படி எந்தத்‌ தெய்வத்தைச்‌ சொல்லும்போதும்‌, 
வேத ஸூக்தங்கள்‌ அதைப்‌ பரமாத்மாவாகவேதான்‌ 
சொல்லும்‌. முடிவாக, 'ஒரு ஸத்யம்தான்‌ இருக்கிறது. அதற்குத்‌ 
தான்‌ ஞானிகள்‌ பல பேர்‌ கொடுத்திருக்கிறார்கள்‌: “ஏகம்‌ ஸத்‌ 
விப்ரா: பஹாுதா வதந்தி' என்று தீர்மானமாகச்‌ சொல்லி 
விட்டது. 


வேதத்தை அப்படியே பின்பற்றும்‌ தர்மசாஸ்திரங்களும்‌ 
(ஸ்மிருதிகளும்‌), இந்தத்‌ தெய்வம்தான்‌ பெரிசு என்பதாக 
- திவ்னையோ?. விஷ்ணுவையோ, அம்பாளையோ, வேறு 
எந்தத்‌ தெய்வத்தையோ சொல்லவில்லை. 


ஆனாலும்‌, இஷ்ட மூர்த்திக்‌ கொள்கை என்பதாக, 
அவரவரும்‌ தங்கள்‌ மனஸ்‌ விருப்பத்தோடு எந்த மூர்த்தியில்‌ 
அன்பாக லயிக்கிறதோ, அந்த மூர்த்தியையே முழுமுதல்‌ 
தெய்வமாக வழிபடுவதை வேதமும்‌ ஸ்மிருதிகளும்‌ ஆதரிக்‌ 
தின்றன. இப்படியே ஸ்மார்த்தர்கள்‌ இஷ்ட தேவதையை 


s 


CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


விசேஷமாக உபாஸிக்கிறபோதே, மற்ற தேவதைகளை நிந்திக்‌ 
காமல்‌ பஞ்சாயதனமாகப்‌ பூஜித்து வந்தார்கள்‌. 


வேதத்தின்‌ கர்மக்‌ கொள்கை குளறுபடியாகி, 'கர்மாதான்‌ 
எல்லாமும்‌ என்று பூர்வ மீமாம்ஸ்கர்கள்‌ வைத்து விட்ட 
மாதிரி, வேதத்தின்‌ உபாஸனா மார்க்கமும்‌ பிற்காலத்தில்‌ குளறு 
படியாகி, அவரவரும்‌ தங்கள்‌ இஷ்ட தெய்வந்தான்‌ பெரிசு 
என்று சண்டை போடுகிற ஸ்திதியும்‌ ஏற்பட்டது. 


இப்படிக்‌ கர்மா, பக்தி இரண்டும்‌ குழம்பி, பெளத்தர்‌ 
களினால்‌ ஞானமார்க்கமும்‌ குளறுபடியான சமயத்தில்தான்‌ 
ஆசார்யாள்‌ அவதாரம்‌ பண்ணி, எல்லாவற்றையும்‌ பழையபடி 
சீர்பண்ணி, ஒன்றுக்கப்புறம்‌ ஒன்று என்று வரிசைப்படுத்திக்‌ 
கொடுத்தார்‌. பழையபடிதான்‌ ஆசார்யாள்‌ Fi பண்ணிக்‌ 
கொடுத்தாரேயொழிய, தாமாகப்‌ புது வழி ஒன்றை 
ஏற்படுத்தவே இல்லை. ஸ்மார்த்த ஸம்பிரதாயம்‌ என்ற 
ஸனாதன வேத: தர்ம வழியில்‌ கல்லும்‌ முள்ளும்‌ மண்டிப்‌ 
போனபோது கல்லையும்‌ முள்ளையும்‌ அப்புறப்படுத்தி, அந்த 
ஸ்மார்த்த வழியையேதான்‌ சுத்தப்படுத்திக்‌ கொடுத்தாரே 
யன்றி, புதிதாக ஒரு வழி போடவில்லை! 


வேதம்‌ சொல்கிற இஷ்ட தெய்வ வழிபாட்டு முறையை 
ஒப்புக்‌ கொண்டு, பிள்ளையாரையே முழுமுதற்‌ கடவுளாக 
“வழிபடும்‌ காணபதர்கள்‌, ஸுப்ரமண்யரை அப்படி வழிபடும்‌ 
கெளமாரர்கள்‌, அம்பாளை வழிபடும்‌ சாக்தர்கள்‌, ஈச்வரனை 
வழிபடும்‌ சைவர்கள்‌, விஷ்ணுவை வழிபடும்‌ வைஷ்ணவர்கள்‌, 
ஸுரியனை வழிபடும்‌ ஸெளரர்கள்‌ ஆகிய இவர்களுக்கு, இந்த 
ஆறு வழிகளை சுத்தப்படுத்தி வைதிகமாக ஆக்கிக்‌ : 
கொடுத்தார்‌. இதனால்தான்‌ அவரை “ஷண்மத ஸ்தாபகர்‌” 
என்பது. இன்னொரு தெய்வத்தை நிந்திக்காமல்‌ தங்கள்‌ இஷ்ட 
தெய்வத்தை அவரவரும்‌ வழிபடவே ஷண்மத ஸ்தாபனம்‌ 
பண்ணினார்‌. ஸ்மார்த்தர்கள்‌ யாவரும்‌ பழையபடி - 
“ஆதித்யம்‌-அம்பிகாம்‌-விஷ்ணும்‌-கணநாதம்‌-மஹேச்வரம்‌” 
என்றபடி-ஐந்து மூர்த்திகளையும்‌ வைத்துப்‌ பஞ்சாயதன பூஜை 
பண்ணும்படியாகச்‌ செய்தார்‌. அக்னி சம்பந்தமான வைதிகக்‌ 
கர்மானுஷ்டானங்களெல்லாம்‌ ஸுப்ரமண்யருக்குப்‌ போய்ச்‌ 
சேருகிறது என்பதால்‌, ஷண்மதங்களில்‌ விட்டுப்‌ போன 

ட € é 


CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


ஸுப்ரமண்யரைப்‌ பஞ்சாயதனத்தில்‌ சேர்க்காமல்‌ விட்டு 
விட்டார்‌ என்று வைத்துக்‌ கொள்ளலாம்‌. 


ஆதலால்‌ சங்கர சம்பிரதாயம்‌ என்று ஒன்று புதிதாக 
ஏற்படவே இல்லை. பழைய ஸ்மார்த்த ஸம்பிரதாயம்‌ என்கிற 
வேத நெறியேதான்‌, நடுவே சிதிலமடைந்தபோது சங்கரரால்‌ 
முன்னைவிட ஜீவசக்தியுடன்‌ புத்துயிரூட்டப்பட்டது. ஆகை 
யால்‌ “சங்கர சம்பிரதாயம்‌' என்று யாராவது சொன்னால்‌ 
தப்பு; நானே சொல்லியிருந்தால்கூடத்‌ தப்பு. 


இப்போது எப்படி நம்மில்‌ சிஷ்டர்களாக இருப்பவர்கள்‌, 
“புதிதாக எவரேனும்‌ ஏதாவது கொள்கையைச்‌ சொன்னால்‌ 
எடுத்துக்‌ கொள்ளக்‌ கூடாது; மரபுப்படி, சம்பிரதாயப்படி 
வந்ததா என்று பார்க்க வேண்டும்‌ என்கறொர்களோ அப்படி, 
யேதான்‌ நம்‌ ஆசார்யாளும்‌ தாம்‌ எழுதிய பாஷ்யம்‌ நெடு 
இலும்‌ சம்பிரதாயத்தைப்‌ போற்றி வந்திருக்கிறார்‌. அங்கங்கே, 
இதுதான்‌ - சம்பிரதாயம்‌; இப்படித்தான்‌ சம்பிரதாயிகர்கள்‌ 
அபிப்ராயப்படுகிறார்கள்‌; அதனால்‌ இதுவே ஏற்கத்‌ தக்கது 
என்று ரொம்பவும்‌ மரியாதையுடன்‌ சொல்வார்‌. இயேசு 
கிறிஸ்துவைப்‌ பற்றி, அவர்‌ “பழைய மதங்களை அழிக்க 
வரவில்லை; அவற்றைப்‌ பூர்த்தி பண்ணவே வந்தார்‌' என்று 
சொன்னதாகச்‌ சொல்கிறார்கள்‌. ஆசார்யாளும்‌ பழைய 
வைதிக ஸ்மார்த்த ஸம்பிரதாயத்தை உள்ளபடி ஸ்திரப்படுத்தத்‌ 
தான்‌ வந்தாரே தவிர, தாமாக ஒன்றை ஸ்தாபிக்கவில்லை. 
“சங்கர சம்பிரதாயம்‌' என்று சொன்னால்‌, அதை அவர்‌ 
அபசாரமாகவே நினைப்பார்‌. 


அவரது முடிந்த முடிவான அத்வைதக்‌ கொள்கையைக்கூட 
அவர்‌ சம்பிரதாயமாக வந்த உபநிஷத்துகள்‌, கதை, பிரம்ம 
ஸுத்திரம்‌ இவற்றின்‌ பிரமாணத்தில்தான்‌ முழுக்க முழுக்க 
நிலைநாட்டியிருக்கிறாரே தவிர, தம்முடைய சொந்தக்‌ 
கொள்கை என்று தப்பித்‌ தவறிக்கூடச்‌ சொல்ல மாட்டார்‌. 

இதனால்தான்‌ நம்‌ ஆசார்யாளை அனுளரிக்கிறவர்களுக் 
குப்‌ புதுப்பெயர்‌ ஒன்றும்‌ ஏற்படாமல்‌ ஸ்மார்த்தர்‌ என்ற 
பெயரே நின்றுவிட்டது. ஸ்ரீ ராமானுஜர்‌, ஸ்ரீ மத்வர்‌ 
முதலியவர்கள்‌ தோன்றுவதற்கு முன்பு ஸ்மார்த்தர்களிலேயே 

7 


CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


ப்ச்‌ 


ய்‌ 


விஷ்ணுவை இஷ்ட தெய்வமாகக்‌ கொண்டவர்களும்‌ இருந்தார்‌ 
கள்‌. 


இதிலே ஒரு வேடிக்கை! ஆசார்யாள்‌ சொன்ன மாதிரி 
பரதெய்வ நிந்தை பண்ணாமல்‌ பஞ்சாயதன பூஜையுடன்‌ 
இஷ்ட தெய்வத்தை விசேஷமாக உபாஸிக்கிற அளவுக்குப்‌ 
பக்குவம்‌ இல்லாதவர்களும்‌ ஸ்மார்த்தர்களில்‌ இருந்திருக்றொர்‌ 
கள்‌. அதாவது தங்கள்‌ தெய்வம்‌ ஒன்றே முழுமுதல்‌ தெய்வம்‌ 
என்று நினைத்தவர்களும்‌, பிலாஸஃபி என்று வரும்போது 
அத்வைதத்தை ஒப்புக்‌ கொள்பவர்களாக இருந்திருக்கிறார்கள்‌ - 
இப்படிப்பட்டவர்களில்‌ தீவிர வைஷ்ணவர்களும்‌ அத்வைதி 
களாக இருந்திருக்கிறார்கள்‌. இது எப்படித்‌ தெரிகிறதென்றால்‌, 
உங்களுக்குத்‌ தெரியாத ஒரு விஷயம்‌ சொல்கிறேன்‌. இப்படிப்‌ 
பட்ட அத்வைத வைஷ்ணவர்களின்‌ பரம்பரையில்‌ வந்தவர்கள்‌ 
சில பேர்‌ இப்போதும்‌ இருக்கிறார்கள்‌. இவர்கள்‌ என்னைத்‌ 
தான்‌ ஆசார்யராக வைத்துக்‌ கொண்டிருக்கிறார்கள்‌. அவர்‌ 
களுடைய ஸித்தாந்தம்‌ என்ன என்று கேட்டால்‌ அத்வைதம்‌ 
தான்‌. இவர்கள்‌ நாமம்‌ போட்டுக்‌ கொள்ள மாட்டார்கள்‌. 
விபூதிக்கு என்ன இருந்தாலும்‌ வெசம்பந்தம்‌ சேர்ந்து விட்டது 
என்பதால்‌ விபூதியும்‌ இட்டுக்‌ கொள்ள மாட்டார்கள்‌. நாமமும்‌ 
இல்லாமல்‌, விபூதியும்‌ இல்லாமல்‌ கோபி சந்தனம்தான்‌ இட்டுக்‌ 
கொள்வார்கள்‌. இன்னும்‌ சில பேர்‌ வடகலை, தென்கலை இரு 
நாமமுமாக இல்லாமல்‌ ‘Sim நாமக்காரர்கள்‌' என்ற பேரோடு 
அத்வைதிகளாக இருக்கிறார்கள்‌! ஆனாலும்‌ அத்வைதிகளான 


. இவர்கள்‌ ஸ்ரீ ராமானுஜ ஸம்பிரதாயத்தில்‌ வந்த வைஷ்ணவர்‌ 


களைக்‌ காட்டிலும்‌ வீர வைஷ்ணவர்களாக இருக்கிறார்கள்‌! 
ராமானுஜ - வைஷ்ணவர்கள்கூடச்‌ சிவன்‌ கோவிலுக்குப்‌ 
போகிற இந்தக்‌ காலத்திலும்‌,. என்னை ஆசாரியராக வைத்துக்‌ 
கொண்டிருக்கிற இந்த அத்வைத - வைஷ்ணவர்கள்‌ சிவன்‌ 
கோயிலுக்குப்‌ - போவதில்லை! . “இதிலிருந்தே என்னைச்‌ 
சைவனாகச்‌ சொல்வது எவ்வளவு தப்பு என்று தெரிகிறது 
பார்‌!” என்று அந்த ஜப்பான்‌ ப்ரொஃபஸருக்கு எடுத்துக்‌ 
காட்டினேன்‌. இதே மாதிரி வீரசைவர்களிலும்‌ அத்வைதிகள்‌ 
உண்டு. தத்துவம்‌, Philosophy என்று வருகிறபோது 
ஆசார்யாளின்‌ அத்வைத ஸித்தாந்தத்தை. இவர்கள்‌ ஏற்றுக்‌ 
கொண்டாலும்‌, உபாஸனை, Theology என்கிறபோது அவர்‌ 
சொன்ன ஸாமரஸ்யத்தை er பாவத்தை) ஏற்க 


CC-0. In Public Domain. Digitized by Mauri cleshiri Research Academy 


முடியாமல்‌ விஷ்ணுவோ, சிவனோதான்‌ ஒன்றைக்‌ காட்டிலும்‌ 
மற்றது பெரிசு என்று வைத்துக்‌ கொண்டிருக்கிறார்கள்‌. 


ருரு 


ஆனாலும்‌, பொதுவாக, அத்வைதிகள்‌ என்றால்‌ சைவர்‌ 
என்ற எண்ணம்‌ ஏற்பட்டதற்கு ஒரு முக்கியமான காரணம்‌ 
உண்டு. பகவத்பாதாளுக்குப்‌ பிற்பாடு ஸ்ரீ ராமானுஜாசாரியார்‌ 
விசிஷ்டாத்வைதத்தைப்‌ பிரசாரம்‌ பண்ணினார்‌. “ஜீவனும்‌ 
பிரம்மமும்‌ ஒன்றாகப்‌ போய்‌ அத்வைதமாகிவிட முடியாது. 
ஜீவன்‌ தனக்குள்‌ அந்தர்யாமியாக பிரம்மமே இருந்து இயக்கி 
வைக்கிறது என்பதைக்‌ கொஞ்சம்‌ பேதமாக இருந்துதான்‌ 
மோக்ஷ நிலையிலும்‌ அனுபவிக்கிறான்‌. பிரம்மம்‌ என்பதும்‌ 
சங்கரர்‌ சொன்னபடி குணம்‌ குறியில்லாத, காரியமில்லாத 
நிர்குண வஸ்துவல்ல. அது ஸகுணமானதுதான்‌ (குணத்தோடு 
கூடியதுதான்‌). காரியம்‌ பண்ணுவதுதான்‌. ஜீவனையும்‌ 
காரியம்‌ பண்ண வைப்பது, அந்தர்யாமியாக உட்புகுந்திருக்கிற 
அதுதான்‌' என்ற கருத்துகளை உடையவர்‌ ஸ்ரீ ராமானுஜர்‌. 
இது வரைக்கும்‌ எந்தத்‌ தெய்வத்தை வழிபடுபவர்களுக்கும்‌ 
பொதுவான மாதிரி, பிலாஸஃபியாக, தத்‌ வமாக மட்டும்‌ 
இருக்கிறது. ஆனால்‌ இங்கே “அப்படிப்பட்ட ஸகுணப்‌ 
பிரம்மம்‌ மஹாவிஷ்ணுதான்‌; சிவனோ வேறு தெய்வமோ 
இல்லை” என்றும்‌ சொல்லி, ஸ்ரீ ராமானுஜர்‌ “தியாலஜி'ப்படி 
ஒரு குறிப்பிட்ட இஷ்ட தெய்வக்காரர்கள்‌ மட்டுமே 
விசிஷ்டாத்வைதத்தை ஏற்கும்படிப்‌ பண்ணி விட்டார்‌. 


ராமானுஜ ஸித்தாந்தத்தை ஏற்றுக்‌ கொண்டவர்கள்‌, 
அதுவரை ஸ்மார்த்தர்களாக இருந்தவர்கள்தான்‌. வைதிக மதம்‌, 
ஹிந்து மதம்‌ என்பதே அவர்‌ நாள்வரையிலும்‌ ஸ்மார்த்த மதம்‌ 
தானே? ஆகையினால்‌, விஷ்ணுதான்‌ பரதெய்வம்‌ என்று அவர்‌ 
ஏற்படுத்திய ஸித்தாந்தத்துக்குப்‌ போனவர்கள்‌ ஸ்மார்த்தர்‌ 
களிலிருந்துதானே போயிருக்க வேண்டும்‌? விசிஷ்டாத்வைத 
தத்வத்தை (Philosophy) ஏற்றுக்‌ கொண்டு அதில்‌ போனவர்கள்‌ 
போயிருப்பார்கள்‌. அது தவிர, தங்களுடைய இஷ்ட தெய்வ 
மான மஹாவிஷ்ணுவுக்கு உத்கர்ஷத்தை (மேன்மையை)ச்‌ 
சொல்லியிருக்கிறது. என்பதற்காகவே, தத்வத்தைவிட 
வழிபாட்டுமுறை (Theology) யை முக்கியமாகக்‌ கவனித்தும்‌, 

a) 


CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


விஷ்ணுவை இஷ்ட தெய்வமாகக்‌ கொண்ட பல ஸ்மார்த்தர்கள்‌ 
ஸ்ரீ ராமானுஜ சம்பிரதாயத்தைத்‌ தழுவியிருக்கக்‌ கூடும்‌. 
பிற்பாடு ஸ்ரீ மத்வாசாரியார்‌, ஸ்ரீ வல்லபாசாரியார்‌, 
ஸ்ரீ கிருஷ்ண சைதன்யர்‌ முதலானவர்கள்‌ வந்து, தத்வ ரீதியில்‌ 
வெவ்வேறு ஸித்தாந்தங்களைப்‌ பிரசாரம்‌ செய்தார்கள்‌. 
அந்தர்யாமியாக ஜீவாத்மாவுக்குள்‌ பரமாத்மா இருக்‌ 
கிறதைக்கூடச்‌ சொல்லாமல்‌, இரண்டும்‌ அடியோடு 
வேறானவை என்றே மத்வர்‌ ஸித்தாந்தம்‌ செய்தார்‌. அதுதான்‌ 
த்வைதம்‌. வல்லபாசாரியார்‌, சைதன்யர்‌ ஆகியவர்களின்‌ 
பிலாஸஃபியைச்‌ சுருக்கமாகச்‌ சொல்லிப்‌ புரிய வைப்பது 
சிரமம்‌. அந்த. 'டிஸ்கஷன்‌' இப்போது வேண்டாம்‌. மொத்தத்‌ 
தில்‌ நான்‌ சொல்ல வந்த விஷயம்‌ என்னவென்றால்‌, இந்த 
மூன்று பேருங்கூட தத்வம்‌ என்று ஒன்றை வைக்கிறபோதே 
வழிபாட்டிலும்‌ “இதுதான்‌ தெய்வம்‌' என்று ஒன்றை வைத்து 
விட்டார்கள்‌. மத்வ மதத்திலும்‌ விஷ்ணுதான்‌ பரமாத்மா. மற்ற 
இருவருக்கும்‌ பிரம்மம்‌ அல்லது பரமாத்மா என்பது 
கிருஷ்ணன்தான்‌. அதனால்‌, இதெல்லாமும்‌ விஷ்ணுவை 
உபாஸிக்கும்‌ மதங்கள்தான்‌. இந்த சம்பிரதாயங்களுக்கும்‌ 
ஸ்மார்த்தர்களிலிருந்துதானே போயிருக்கிறார்கள்‌? இவர்‌ 
களிலும்‌ தத்வத்துக்காகப்‌ - போனவர்கள்‌ மட்டுமில்லாமல்‌, 
தங்களுடைய விஷ்ணுவுக்கு உத்கர்ஷம்‌ தந்திருக்கிறது என்பதற்‌ 
காகவே போன ஸ்மாரீத்த வைஷ்ணவர்களும்‌ இருந்திருப்பார்‌ 
கள்‌ அல்லவா? 1 


ஆக, ஸ்மார்த்தர்களிலிருந்துதான்‌ பிற்பாடு ராமானுஜ 
ஸித்தாந்தம்‌, மத்வ ஸித்தாந்தம்‌, வல்லப . ஸித்தாந்தம்‌, 
சைதன்யசம்பிரதாயம்‌, (நிம்பார்க்கர்‌ என்று ஒருத்தர்‌ உண்டு - 
அவரும்‌ கிருஷ்ண பக்திக்காரர்தான்‌. அவருடைய ஸித்தாந்தம்‌) 
ஆகிய இத்தனை வைஷ்ணவப்‌ பிரிவுகளைச்‌ சேர்ந்தவர்களும்‌ 
போயிருக்கிறார்கள்‌. - இதனால்‌ ஸ்மார்த்தர்களாகவே தங்கி 
விட்டவர்களில்‌ விஷ்ணுவை இஷ்ட தெய்வமாகக்‌ கொண்டவர்‌ 
கள்‌ குறைந்து போய்‌, ஈச்வரனை (சிவனை) இஷ்ட :தெய்வ 
மாகக்‌ கொண்டவர்களே அதிகமாகியிருப்பார்களல்லவா? 
இதனால்தான்‌ அத்வைதிகள்‌ சிவமதஸ்தர்‌ என்று நினைக்கும்‌ 
படி.யாகி விட்டிருக்கிறது. 


வெள்ளைக்காரர்கள்‌ ஆட்சி தொடங்க, 
: 10 


பத்திரங்கள்‌ 


6-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


ர. 


i 


எழுதும்‌ நாளிலிருந்தே, ஸ்மார்த்தர்கள்‌ தங்களை 'ஸ்மார்த்தார்‌'. 
என்று போட்டுக்‌ கொள்ளாமல்‌ ‘Magid’ என்று போட்டுக்‌ 
கொள்ளும்படியாக ஆகியிருக்கிறது! 


ஏதோ இந்தக்‌ காலத்தில்‌, நம்‌ மதத்தைப்‌ பற்றி அடியோடு 
அறிந்து கொள்ளாத புதுத்‌ தலைமுறை ஸ்மார்த்தர்கள்தான்‌, 
தங்களைச்‌ சைவர்களாக நினைத்துக்‌ கொண்டிருக்கிறார்கள்‌ 
என்பதில்லை; போன நூற்றாண்டிலேயே ராஜாங்கத்தில்‌ 
செல்லுபடியாகிற பத்திரங்களில்‌ கூட இப்படியே குறித்து 
வந்திருக்கிறார்கள்‌! 


அது மட்டுமில்லை. இதற்கெல்லாம்‌ ரொம்பக்‌ காலம்‌ 
முந்தி, ராமானுஜர்‌ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை பலப்படுத்திய 
நாளில்‌, ஸ்மார்த்தர்களில்‌ விஷ்ணு பக்தர்களாகப்பட்டவர்‌ 
களில்‌: அனேகர்‌ அந்த வழியை அனுசரிக்க ஆரம்பித்தபோதே, 
அத்வைதிகள்‌ என்றால்‌ சைவர்கள்‌ என்று நினைக்கும்படியாக 
ஆனதாகத்‌ தோன்றுகிறது. ' ஏன்‌ இப்படிச்‌ சொல்கிறேன்‌ 
என்றால்‌, ஸ்ரீ ஸ்ரீகண்டாசார்யார்‌ என்பவர்‌ ராமானுஜர்‌ 
காலத்தை ஒட்டியே வாழ்ந்தவர்‌ என்று சொல்கிறார்கள்‌. தத்வ 
ரீதியில்‌ இவரும்‌ விசிஷ்டாத்வைதம்‌ மாதிரித்தான்‌ சொல்கிறார்‌. 
ஆனால்‌ முக்தி நிலையைச்‌ சொல்லும்போது அத்வைதத்துக்கு 
இன்னும்‌ கொஞ்சம்‌ இட்டே போயிருக்கிறார்‌. உபாஸனா 
ரீதியில்‌ இவருக்குச்‌ சிவன்தான்‌ பிரதானம்‌. ராமானுஜருக்கு 
எப்படி நாராயணன்தான்‌ பரமாத்மாவோ, அப்படி இவருக்‌ 
குப்‌ பரமசிவன்தான்‌ பரமாத்மா. இப்படி இவர்‌ ஒரு சைவ 
விசிஷ்டாத்வைத மதத்தை ஸ்தாபித்த போதிலும்‌, ஸ்மார்த்த 
வைஷ்ணவர்கள்‌ ராமானுஜ ஸித்தாந்தத்தைத்‌ தழுவிய 
அளவோடு ஒப்பிட்டுப்‌ பார்த்தால்‌, மிகமிகக்‌ குறைவாகத்தான்‌ 
ஸ்மார்த்த சைவர்கள்‌ (அதாவது பரமேச்வரனை இஷ்ட 
மூர்த்தியாகக்‌ கொண்ட ஸ்மார்த்தர்கள்‌) ஸ்ரீகண்டரின்‌ சைவ 
மான ஸித்தாந்தத்தைத்‌ தழுவியிருக்கிறார்கள்‌. ஏனென்றால்‌, 
ராமானுஜருடன்‌ பல வைஷ்ணவர்கள்‌ பிரிந்து போன 
வுடனேயே, ஸ்மார்த்தர்கள்‌ தங்களை முக்கியமாக சைவர்கள்‌ 
என்றே நினைத்திருக்க வேண்டும்‌. அதனால்தான்‌ சைவமான 
ஸித்தாந்தமாகவே ஒரு மதத்தை ஸ்தாபித்தபோது அதற்கு மாற 
வேண்டும்‌ என்று இவர்கள்‌ நினைக்கவில்லை போலிருக்கிறது. 
இந்த சைவ விசிஷ்டாத்வைதத்தின்‌ மோக்ஷமும்‌ அத்வைதத்துக்‌ 

11 


CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


குக்‌ கிட்டவே இருந்ததால்‌, தங்களுடைய அத்வைதத்தை 
விட்டுவிட்டு, அதே மாதிரியான ஸித்தாந்தத்துக்கு ஏன்‌ போக 
வேண்டும்‌ என்றும்‌ நினைத்திருக்கலாம்‌. 


தத்வம்‌ ரொம்பக்‌ கொஞ்சம்‌ பேருக்குத்தான்‌ முக்கியமாக 
இருப்பது; அப்பீல்‌ ஆவது. பெரும்பாலோருக்கு பக்தியும்‌, 
உபாஸனா மூர்த்தியும்தான்‌ முக்கியம்‌. அதனால்தான்‌ விஷ்ணு 
உத்கர்ஷம்‌ கூறப்பட்ட ஸித்தாந்தங்களுக்கெல்லாம்‌ ஸ்மார்த்த 
மதத்திலிருந்து தீவிர விஷ்ணு பக்திக்காரர்கள்‌ போயிருக்கிறார்‌ 
கள்‌. இதனாலேயே அத்வைதம்‌ சிவ-உத்கர்ஷத்திற்கென்றே ஒரு 
ஸித்தாந்தம்‌ ஏற்பட்டபோது, அதில்‌ விசேஷமாக ஸ்மார்த்தர்‌ 
கள்‌, அதாவது ஸ்மார்த்த மதத்திலிருந்த தீவிர சிவபக்திக்காரர்‌ 
கள்‌ சேராதபடி ஆகியிருக்கிறது. இப்போதுள்ள அடியோடு 
விஷயம்‌ தெரியாதவர்களோ, அத்வைதிகள்‌ என்றாலே சைவர்‌ 
என்று நினைத்து விடுமளவுக்கு ஆகியிருக்கிறது! 


(ஸ்ரீ சங்கர) மடங்களில்‌ சந்திர மெளளீச்வர பூஜைதானே 
நடக்கிறது என்றால்‌, அது ஒரு காரணத்தினால்‌ ஏற்பட்டது. 
ஆசார்யாளுக்குப்‌ பரமேச்வரனே ஐந்து ஸ்படிக லிங்கங்களைக்‌ 
கொடுத்து, அவற்றின்‌ ஆராதனை லோகத்தில்‌ எந்நாளும்‌ 
 இருக்கும்படியாகப்‌ பண்ண வேண்டும்‌ என்றார்‌. அவற்றில்‌ 
- இரண்டை ஆசார்யாள்‌ சிருங்கேரியிலும்‌, காஞ்சீபுரத்திலும்‌ 
உள்ள மடங்களில்‌ வைத்தும்‌, பாக்கி மூன்றை நேபாளம்‌, 
கேதாரிநாத்‌, சிதம்பரம்‌ ஆகிய இடங்களிலுள்ள ஆலயங்களில்‌ 
வைத்தும்‌, அவிச்சின்னமாக (முறிவு படாமல்‌) ஆராதனை 
நடக்க வழி செய்தார்‌. சங்கர மடம்‌ என்றால்‌, எல்லா மடங்‌ 
களிலும்‌ யூனிஃபார்மிடி இருக்க வேண்டாமா? அதனால்‌ மடங்‌ 
களில்‌ சந்திர மெளளீச்வர பூஜையை வைத்தார்‌. 
ஆசார்யாளுக்கு லக்ஷ்மீ நரஸிம்ம மூர்த்தி ஒரு சாளக்ராமம்‌ 
கொடுத்தார்‌. ஈசுவரனே தம்‌ ஸ்வரூபமான ஸ்படிக லிங்கம்‌ 
தந்ததுபோல, நரஸிம்மமூர்த்தி தன்‌ ஸ்வரூபமான சாளக்ராமத்‌ 
தைக்‌ கொடுத்தார்‌. ஸ்படிக லிங்கத்தைப்‌ பூஜையில்‌ வைத்த 
மாதிரியே இந்த சாளக்ராமத்தையும்‌ . ஆசார்யாள்‌ மடத்துப்‌ 
பூஜையில்‌ வைத்திருக்கிறார்‌. P 

அவருக்கு சிவ-விஷ்ணு பேதம்‌ கொஞ்சமும்‌ கிடையாது. 
சிதம்பரத்தில்‌ ஸ்படிக லிங்கம்‌ ப்ரதிஷ்டை பண்ணின 

12 
CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


மாதிரியே, பத்ரிநாத்தில்‌ நாராயணனைப்‌ பிரதிஷ்டை 
பண்ணியிருக்கிறார்‌. அங்கேயே ஒரு மடம்‌ ஸ்தாபித்திருக்கிறார்‌. 
அவர்‌ மடங்களை ஸ்தாபித்த இடங்களில்‌ புரி ஜகந்நாதமும்‌, 
த்வாரகையும்‌ விசேஷமான கிருஷ்ண க்ஷேத்ரங்களே. அவர்‌ 
சிவ ஸஹஸ்ரநாமத்துக்கு பாஷ்யம்‌ பண்ணவில்லை; விஷ்ணு 
ஸஹஸ்ர நாமத்துக்குத்தான்‌ பாஷ்யம்‌ பண்ணியிருக்கிறார்‌. 
சிவகதை, தேவிகதை எல்லாம்கூடப்‌ புராணங்களில்‌ இருந்தா 
லும்‌ கிருஷ்ண பரமாத்மா உபதேசித்த பகவத்‌ இதைக்குத்தான்‌ 
நம்‌ ஆசார்யாள்‌ பாஷ்யம்‌ பண்ணியிருக்கிறார்‌. ஈசுவரனையும்‌ 
அம்பாளையும்‌ போலவே மஹாவிஷ்ணு, ராமர்‌, கிருஷ்ணர்‌, 
மஹாலக்ஷ்மி எல்லாரைக்‌ குறித்தும்‌ ஸ்தோத்திரங்கள்‌ செய்‌ 
திருக்கிறார்‌. இதையெல்லாம்‌ சரியாகக்‌ கவனிக்காததால்‌, 
அவரைச்‌ சைவர்‌ என்று சொல்லி விடுகிறார்கள்‌. 


ஆசாரியாளின்‌ மடத்தில்‌ நடப்பது வெறும்‌ சிவபூஜை 
மட்டுமில்லை. ஆரம்பத்திலேயே சொன்னேனே, அந்தப்‌ 
பஞ்சாயதன பூஜைதான்‌ மடத்துப்‌ பூஜையும்‌. ஆசாரியாள்‌, 
ஈச்வரனும்‌ அம்பாளும்‌ சேர்ந்து எடுத்த அவதாரம்‌; உமா 
மஹேச்வரர்களே அவருக்குக்‌ கைலாஸத்தில்‌ பஞ்சலிங்கங்‌ 
களைக்‌ கொடுத்தார்கள்‌; ஆகையால்‌ அவர்‌ நடுநாயகமாக 
ஈச்வரனையும்‌ அம்பாளையும்‌ மட்த்துப்‌ பூஜையில்‌ வைத்தார்‌. 
ஆனாலும்‌ 'சிவ பஞ்சாயதன முறைப்படி மஹாவிஷ்ணு, 
கணபதி, சூரியன்‌ ஆகியோர்களும்‌ பூஜையில்‌ இடம்‌ பெற்றிருக்‌ 
கிறார்கள்‌. இங்கே சிவராத்ரி, நவராத்ரி மாதிரி, ராமநவமி, 
கோகுலாஷ்டமி, நரசிம்ம ஜயந்தி முதலானவற்றையும்‌ 
கொண்டாடுகிறோம்‌. 


மடத்தில்‌ ஸ்ரீமுகம்‌ அனுப்பும்போது என்ன சொல்கிறோம்‌? 
இன்ன காரியத்தைக்‌ குறித்து “க்ரியதே நாராயண ஸ்மிருதி:” 
என்று ஸ்ரீமுகத்தில்‌ சொல்கிறோம்‌. அதாவது எந்தப்‌ புஸ்தகத்‌ 
துக்கு அல்லது காரியத்துக்கு ஆசீர்வாதமாக இந்த ஸ்ரீமுகம்‌ 
அனுப்பப்படுகிறதோ, அது நல்லபடியாக நடப்பதற்காக 
நாராயணனை ஸ்மரிக்கிறோம்‌ என்று சொல்கிறோம்‌. சிவனை 
ஸ்மரிப்பதாகச்‌ சொல்வதில்லை. நீங்கள்‌ எனக்கு நமஸ்காரம்‌ 
பண்ணும்போது என்ன சொல்கிறேன்‌? நாராயண நாராயண” 
என்றுதான்‌ சொல்கிறேன்‌. எல்லாச்‌ சங்கராசாரியார்களும்‌ 

13 
CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


இப்படித்தான்‌ சொல்கிறோம்‌. இது: ஆதி ஆசார்யாளே 
பண்ணின ஏற்பாடு. ஜகத்‌ பரிபாலன கர்த்தாஎன்றெ ரீதியில்‌, 
லோகத்தில்‌ நல்லது நடப்பதற்கெல்லாம்‌ நாராயணனைத்தான்‌ 
ஸ்மரிக்க வேண்டும்‌ என்று வைத்திருக்கிறார்‌. 


இத்தனை நாழி, அத்வைதிகள்‌ என்றால்‌ சைவர்‌ என்று 
அபிப்பிராயம்‌ ஏற்பட்டிருப்பதைப்‌ பற்றிச்‌ சொன்னேன்‌. 
இதற்கு நேர்மாறாக, சங்கரர்‌ மஹாவிஷ்ணுவைத்தான்‌ 
உபாஸித்தவர்‌ என்றெவர்களும்‌ உண்டு. அவர்கள்‌ இந்த 
நாராயண ஸ்மரணம்‌, விஷ்ணு ஸஹஸ்ரநாம . பாஷ்யம்‌ 
முதலான விஷயங்களைத்‌ தங்களுக்கு ஆதரவாகச்‌ சொல்கிறார்‌ 
கள்‌. இதோடுகூட, ஆசார்யாள்‌ பாஷ்யங்களில்‌ இந்த லோக 
வியவகாரத்தை எல்லாம்‌ செய்யும்‌ ஸகுணப்‌ பிரம்மமான 
ஈச்வரனைப்‌ பற்றிப்‌ பிரஸ்தாபிக்கிறபோது, அவனை 
நாராயணன்‌” என்றே.சொல்லியிருப்பதையும்‌ எடுத்துக்‌ காட்டு 
கிறார்கள்‌. 


ஆனாலும்‌ ஆசாரியாளை சைவர்‌ என்றோ, சாக்தர்‌ 
என்றோ, வைஷ்ணவர்‌ என்றோ எப்படிச்‌ சொன்னாலும்‌ அது 
அவரைக்‌ குறுக்குகற காரியம்தான்‌. அப்படியெல்லாம்‌ ஏதோ 
ஒரு தெய்வத்துக்கு மட்டும்‌ அவர்‌ பக்தர்‌ என்பது சரியில்லை. 
ஏன்‌ அத்வைத பாஷ்ய கிரந்தங்களில்‌ ஸகுணப்‌ பிரம்மம்‌ 
என்றால்‌, நாராயணன்‌ என்று சொன்னார்‌ என்றால்‌, முத்‌ 
தொழில்‌ என்று பிரித்துக்‌ கொடுக்கிறபோது மஹாவிஷ்ணுவுக்‌ 
குத்தான்‌ லோக ரக்ஷணப்‌ பொறுப்புத்‌ தந்திருக்கிறது. எவன்‌ 
ரக்ஷிக்கிறானோ அவனையே பிரபஞ்சத்தையெல்லாம்‌ 
நடத்தும்‌ சக்தியாகச்‌ சொன்னார்‌ என்றுதான்‌ சொல்ல 
வேண்டும்‌. 


ஆசாரியாள்‌ சைவர்‌, வைஷ்ணவர்‌, சாக்தர்‌ எல்லாம்தான்‌! 
அவருடைய சிஷ்யர்கள்‌ என்று சொல்லிக்‌ கொள்ளும்‌ ஸ்மார்த்‌ 
தர்களான நாமும்‌ அப்படித்தான்‌ இருக்க வேண்டும்‌. ஸ்மார்த்‌ 
தர்களுக்கெல்லாம்‌ வழிகாட்டியாக இருப்பவர்‌ முத்துஸ்வாமி 
தீக்ஷிதர்‌. அவர்‌ மாரியம்மனும்‌, ஐயனாரும்‌, நவக்கிரஹங்களும்‌ 
உள்பட அத்தனை தெய்வங்களையும்‌ பரமாத்ம ஸ்வரூபமாகப்‌ 
பார்த்துக்‌ ஒர்த்தனங்களால்‌ ஸ்தோத்திரம்‌ செய்திருக்கிறார்‌. 
அத்தனை தெய்வங்களுமான ஏக. பரமாத்மாதான்‌ நமக்கு 


ன்‌ 14 Na 
CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


உபாஸ்யம்‌. அதை அத்தனை ரூபங்களிலும்‌ ஏற்றத்‌ தாழ்வில்லா 
மல்‌ பாவிக்கிற மனப்பான்மை நமக்கு வர வேண்டும்‌. ஆதி 
காலத்திலிருந்து அத்வைதிகளிலேயே வீரசைவர்களும்‌, வீர 
- வைஷ்ணவர்களும்‌ இருந்திருக்கிறார்கள்‌ என்று சொன்னாலும்‌, 
அது ஆசார்யாளின்‌ மனோபாவத்துக்கும்‌, அவர்‌ நமக்குப்‌ 
போட்டிருக்கிற ஆக்ஞுக்கும்‌ சம்‌ மதமானதல்ல. அத்வைதி 
களிலேயே அப்பைய தீக்ஷிதர்‌ பரம சாம்பவராகவும்‌ (சிறந்த 
சிவபக்தராகவும்‌) லீலாசுகர்‌ பரம பாகவதராகக கிருஷ்ணனி 
டமே பரம ப்ரீதியும்‌ வைத்திருந்த மாதிரி, நாம்‌ ஏதாவது ஒரு 
இஷ்ட தெய்வத்திடம்‌ அதிகப்‌ பக்தி வைப்பதில்‌ தப்பில்லை. 
ஆனால்‌ இந்த மஹான்கள்‌ எப்படி இன்னொரு கு 
நிந்திக்காமலே தங்கள்‌ இஷ்ட தெய்வத்திடம்‌ பக்தி ல்‌ 
உருகினார்களோ, அப்படி நாமும்‌ எந்த ஒரு தெய்வ ப்‌ 
நிந்திக்காமல்‌, நம்‌ இஷ்ட மூர்த்தியிடம்‌ விசேஷ பக்தியோடு 
இருக்க வேண்டும்‌. 


வேத மதம்‌ என்ற ஸ்மார்த்த மதத்தின்‌ மூலக்‌ கொள்கை 
களில்‌ இது ஒன்று: இன்னொரு க தாழ்த்திச்‌ 
சொல்லித்‌ தன்‌ தெய்வம்தான்‌ தெய்வம்‌ என்று சொன்னால்‌ 
அப்போது அது வேத ஸம்மதம்‌ _ உடையதாகாது. த்த 
'டெஸ்ட்‌'படிப்‌ பார்த்தால்‌ ஆசார்யாளை அனுஸ ss 
ஸ்மார்த்த மதஸ்தர்களான நாம்தான்‌ பூரண அல்‌ ப 
இப்படி நான்‌ சொல்லவில்லை. நான்‌ தத அட்ட ப 
இது என்‌ சம்பிரதாயம்‌ என்பதற்காக உயர்த்திச்‌ சாக 
என்றாகிவிடும்‌. ஆதலால்‌ இது படப்‌ அவிப்பது 
மூன்று பூர்வகாலப்‌ பெரியவர்களுடைய அபிப்பிர 
இப்படி இருந்திருக்கிறது. 


த்வைதி, அத்வைதி, விசிஷ்டாத்வைதி வ Me Sar 
புருஷரான வியாஸ மஹரிஷியின்‌ அபிப்பிராய ட 
தான்‌ இருந்திருக்கிறது. பாரதத்தில்‌ அன்‌ க 
பீஷ்ம பிதாமஹரின்‌ வாயிலாக அவர்‌ | ணப ட 
வந்த ஐந்து மதங்களின்‌ பெயரைச்‌ லு ்‌ ்‌ 
ஸாங்க்யம்‌ யோக: பாஞ்சராத்ரம்‌ வேதம்‌ ல ae 
என்கிறார்‌. இவற்றில்‌ “வேதா: : என்பதுதான்‌ வத x oe 
Peet ப னன்‌ பக்தி ட மூன்றும்‌ வல்ல. 
a பட்ட. isa 

6-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


தத்வங்களை ஆராய்ச்சி பண்ணுகிற ஸாங்கியமும்‌ அதில்‌ 
அடக்கம்‌. யோக ஸாதனையும்‌ அதிலே தியானத்தின்‌ அங்கமாக 
வருவதுதான்‌. இது அத்தனையும்‌ ஆசார்யாளினால்‌ புத்துருப்‌ 
பெற்ற ஸ்மார்த்த ஸம்பிரதாயத்திலும்‌ உண்டு. "சிவானந்த 
லஹரி”, *'ஸெளந்தர்ய லஹரி', ஸ்ரீ மஹாவிஷ்ணுவைக்‌ குறித்த 
‘opus ஸ்தோத்திரம்‌ முதலானவற்றில்‌ நம்‌ அத்வைத 
ஆசாரியாளே த்வைதம்‌, விசிஷ்டாத்வைதம்‌ முதலியவற்றை 
யும்‌ ஒவ்வொரு நிலையில்‌ ஒப்புக்‌ கொண்டிருக்கிறார்‌. யோக 
தாராவளி' என்ற நூலில்‌ ஒரேயடியாகப்‌ பாதஞ்ஜல யோக 
நுட்பங்களைக்‌ கொட்டியிருக்கிறார்‌. ஸாங்கியர்களின்‌ 
இருபத்து நாலு தத்துவங்களையும்‌ அவர்‌ பாஷ்யங்களின்‌ பல 
இடங்களில்‌ குறிப்பிட்டிருக்கிறார்‌. வியாஸர்‌ சொன்ன ஐந்தில்‌ 
வேதம்‌, ஸாங்கியம்‌, யோகம்‌ போக மீதமுள்ளவை பாஞ்ச 
ராத்ரமும்‌, பாசுபதமும்‌. பாஞ்சராத்ரத்தில்‌ விஷ்ணு மட்டும்‌ 
தான்‌ தெய்வம்‌ என்று சொல்லியிருக்கிறது. பாசுபதத்தில்‌ 
பரமேச்வரன்‌ மட்டும்தான்‌ தெய்வம்‌ என்று சொல்லியிருக்‌ 
கிறது. இவை மற்ற தெய்வங்களை மட்டம்‌ தட்டி, இப்படி 
ஒவ்வொரு தெய்வத்துக்கு மட்டும்‌ உத்கர்ஷம்‌ சொல்கின்றன. 
அதனால்‌ இவை வேத மதத்தைச்‌ சேர்ந்தவை ஆகாது என்று 
வியாஸாசார்யாள்‌ அபிப்பிராயப்படுறெ மாதிரிதான்‌ “வேதா:' 
என்று . வேத மதத்தைத்‌ தனியாகச்‌ சொல்லிவிட்டு, 'பாஞ்ச 
ராத்ரம்‌, பாசுபதம்‌' என்று இவற்றை வேதத்திற்கு வேறான 
சம்பிரதாயங்களாகத்‌ தனியே சொல்லி விட்டார்‌. ஸாங்கியம்‌ 
வெறும்‌ தத்வ வாதம்தான்‌. அதில்‌ கர்மாவுமில்லை; பக்தியு 
மில்லை; அனுபவ ஞானத்துக்கும்‌ வழியில்லை. யோகம்‌ 
ரொம்பவும்‌ உசந்தது என்றாலும்‌, அதிலும்‌ வைதிக 
உபாஸனை, கர்மா எல்லாம்‌ பூர்ணமாக வரவில்லை; ஞானம்‌ 
என்று எடுத்துக்‌ கொண்டாலும்‌, உபநிஷத்தில்‌ சொன்ன மாதிரி 
அதில்‌ பரமாத்ம தத்வத்தைப்‌ பற்றித்‌ தெளிவாகச்‌ சொல்ல 
வில்லை. அதனால்தான்‌ இந்த நாலுமே ஏதோ ஒரு தினுசில்‌ 
அபூர்ணம்‌ என்பதால்‌, எல்லாவற்றையும்‌ எடுத்துக்‌ கொண்ட 
பூர்ணமான வேதத்திலிருந்து அவற்றைப்‌ பிரித்துச்‌ சொல்லி 
விட்டார்‌. 


வியாஸர்‌ மஹரிஷி, பரமஞானி. அவர்‌ அபிப்பிராயம்‌ 
இப்படி என்றால்‌, இன்னொருத்தர்‌ கந்தர்வராக இருந்து 
அம்பாள்‌ சாபத்தால்‌ மனுஷ்யராகப்‌ பிறந்து மிகப்‌ பெரிய 
. CC-O. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


சிவபக்தராகி ஈச்வரனை ஸ்தோத்திரம்‌ பண்ணி அதன்‌ பலனாக 
ஈச்வரனையே அடைந்து நித்ய கைலாஸ வாஸம்‌ செய்தவர்‌. 
அவருக்குப்‌ புஷ்பதந்தர்‌ என்று பேர்‌. அவர்‌ பண்ணின ஸ்தோத்‌ 
தரத்துக்கு “சிவ மஹிம்ன ஸ்தோத்திரம்‌ என்று பேர்‌. “சிவனின்‌ 
மஹிமையைக்‌ கூறும்‌ துதி' என்று அர்த்தம்‌. புனாவுக்கு 
அப்புறம்‌ கொஞ்சம்‌ வடக்கே போய்விட்டால்‌ போதும்‌. 
வடஇந்தியா முழுக்கப்‌ பக்தர்கள்‌ என்றால்‌ சிவ மஹிம்ன 
ஸ்தோத்திரம்‌ தெரியாதவர்கள்‌ இருக்க மாட்டார்கள்‌. (நான்‌ 
எத்தனையோ சொல்லியும்‌, புஸ்தகமாகவே அச்சுப்‌ போட்டுக்‌ 
கொடுத்தும்கூட, நம்‌ பக்கங்களில்‌ ஒருப்பாவை- 
திருவெம்பாவையோ, திருமுருகாற்றுப்படையோ, விநாயகர்‌ 
அகவலோ அந்த அளவுக்குப்‌ பிரபலமாகவில்லை.) அந்த “சிவ 
மஹிம்ன' ஸ்தோத்திரத்திலேயும்‌, வியாஸர்‌ சொன்ன மாதிரிப்‌ 
பல மதங்களைப்‌ பற்றிய பிரஸ்தாபம்‌ வருகிறது. மஹாபாரத 
சுலோகத்தை நினைத்துக்‌ கொண்டே புஷ்பதந்தர்‌ பாடின 
மாதிரி இருக்கிறது: 


த்ரயீ ஸாங்க்யம்‌ யோக: பசுபதி மதம்‌ வைஷ்ணவம்‌ இதி 


“த்ரயீ' என்றால்‌ வேதமதம்‌. அப்புறம்‌ ஸாங்கியம்‌, யோகம்‌. 
பசுபதி மதம்‌ என்பதுதான்‌ மற்ற தெய்வங்களை மட்டம்‌ தட்டி 
இவனே பெரிசு என்சிற பாசுபத மதம்‌. இதே மாதிரிப்‌ 
பரதெய்வ நிராகரணம்‌ பண்ணி விஷ்ணு உத்கர்ஷம்‌ சொல்வது 
வைஷ்ணவம்‌. வியாஸர்‌ இதைத்தான்‌ பாஞ்சராத்ரம்‌ என்றார்‌. 


வியாஸரும்‌ சரி, புஷ்பதந்தரும்‌ சரி, இந்த ஐந்து மதங்களை 
யும்‌ ஏற்றுக்‌ கொண்டிருக்கிறார்கள்‌. இவை ஒரே சமுத்திரத்தில்‌ 
கொண்டு சேர்க்கிற ஐந்து நதிகள்‌ மாதிரி என்று சிறப்பித்தே 
பேசுகிறார்கள்‌. “எங்கள்‌ தெய்வம்தான்‌ உசத்தி” என்கிறவர்களை 
யும்‌ ஒப்புக்‌ கொண்டுதான்‌ பேசியிருக்கிறார்கள்‌. ஆனாலும்கூட 
இந்த மனோபாவம்‌ வேதமதத்துக்கு உகந்ததல்ல என்பதால்‌, 
இவற்றை வேதத்திலிருந்து வேறாகவே சொல்லியிருக்கிறார்‌ 
கள்‌. புஷ்பதந்தர்‌ விஷயத்திலே இது ரொம்பவும்‌ ரஸமாயிருக்‌ 
கிறது. ஏனென்றால்‌ அவரே பரம சாம்பவர்தான்‌. சிவ 
மஹிமைதான்‌ அவருடைய ஸ்தோத்திரத்தின்‌ விஷயம்‌. ஐந்து 
மதங்களும்‌ பரமேச்வரன்‌ என்கிற ஒரே ஸமுத்திரத்தில்‌ கலக்கும்‌ 
நதிகள்தான்‌ என்றே இந்த ர டப ம்‌ சொல்லியிருக்கிறார்‌. 


CC-0. In யப Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


} 


அப்படியிருந்தும்‌ பசுபதி மதமான சைவமே நம்முடைய 
ஸனாதன தர்மமான வேதமதம்‌ என்று அவர்‌ சொல்லவில்லை. ' 
| எதையும்‌ தள்ளாததுதான்‌ வேதமதம்‌; எல்லாவற்றையும்‌ 
'கொள்ளுவதுதான்‌ வேதமதம்‌ என்பதால்‌, இப்படி அதைப்‌ 
பாசுபதத்துக்கு வேறானதாகச்‌ சொல்லியிருக்கிறார்‌. 


மூன்றாமவர்‌, ஒரு கவி. மும்மதஸ்தருக்கும்‌ முக்கியஸ்தரான 
வியாஸர்‌ வாக்குக்கு ஒரு மதிப்பு உண்டு என்றால்‌, சைவரான 
புஷ்பதந்தரே சிவனை மட்டும்‌ சொல்லும்‌ மதத்தை 
வேதத்துக்கு வேறாகச்‌ சொல்வதில்‌ ஒரு விசேஷம்‌ உண்டென்‌ 
றால்‌, எந்த மதத்தையும்‌ சேராமல்‌, எந்தத்‌ தெய்வத்தையும்‌ 
பெரிசு-சின்னது என்று சொல்லாமல்‌, நடுநிலைமையிலிருந்து 
பார்க்கிற கவி வாக்குக்கும்‌ ஓர்‌ அலாதிச்‌ சிறப்பு இருக்கத்தான்‌ 
செய்கிறது. அப்படிப்பட்ட ஒரு கவியின்‌ கருத்தை இங்கே 
பார்ப்போம்‌. அந்தக்‌ கவி யார்‌? நைஷதம்‌ என்கிற நள 
சரித்திரத்தை எழுதிய ஸ்ரீஹர்ஷர்‌. ரொம்பவும்‌ காவிய ரஸம்‌, 
இலக்கியச்‌ சுவை நிரம்பிய ஒரு கட்டத்தில்‌ உபமானம்‌ சொல்‌ 
கிறபோது அவரும்‌ ஐந்து மதப்‌ பிரஸ்தாபம்‌ பண்ணுகிறார்‌. 


தமயந்திக்கு ஸ்வயம்வரம்‌ நடக்கிறது. அவளுக்கு நளன்‌ 
மேல்தான்‌ பிரேமை. ஸ்வயம்வரத்துக்கு வந்துள்ள நளனுக்கே 
மாலை போட வேண்டும்‌ என்பது அவளுடைய உத்தேசம்‌. 
தமயந்தியின்‌ மேல்‌ இந்திரன்‌, வருணன்‌, அக்னி, யமன்‌ ஆகிய 
நாலு .தேவர்களுக்குங்கூட ஆசை. அவள்‌ தங்கள்‌ பத்னியாக 
வேண்டும்‌ என்று ஆசை. இவளுக்கோ நளனிடம்தான்‌ பிரியம்‌ 
என்று அவர்களுக்கும்‌ தெரியும்‌. அதனால்‌ அவர்களும்‌ (அவர்‌ 
களில்‌ ஒவ்வொருவரும்‌) தத்ரூபம்‌ நளனைப்‌ போலவே வேஷம்‌ 
போட்டுக்‌ கொண்டு வந்துவிட்டார்கள்‌. ஐந்து நளன்கள்‌ 
உட்கார்ந்து : கொண்டிருக்கிறார்கள்‌-ஸ்வயம்வர மண்ட 
'பத்திலே. எது நிஜ நளன்‌ என்று தமயந்தி எப்படித்‌ தெரிந்து 
கொள்ள முடியும்‌? 


இந்த இடத்திலேதான்‌ ஸ்ரீஹர்ஷர்‌ ஐந்து மதங்களுக்கு 
நடுவே ஸத்யதரமான அத்வைதம்‌ இருக்கிற மாதிரி, ஐந்து 
நளன்களுக்கிடையே இருந்த ஸத்யமான நளனைப்‌ புரிந்து 
கொள்ள முடியாமல்‌ தமயந்தி திகைத்து நின்றாள்‌ என்கிறார்‌: 
18 
6-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


பஞ்சம்‌ கோடி மாத்ரே... மதானாம்‌ அத்வைத தத்வ இவ 
ஸத்யதரேபி லோக: 


'தரம்‌' என்றால்‌ ஒப்பிட்டு உயர்த்திக்‌ கூறுகிற comparative 
degree. மற்ற நாலு மதங்களும்‌ தப்பானவை என்று கவி 
சொல்லவில்லை. வியாஸர்‌, புஷ்பதந்தர்‌ மாதிரி இவரும்‌ 
அவற்றை ஸத்தியமானவை என்று ஒப்புக்‌ கொள்கிறார்‌. 
ஆனாலும்‌ அவற்றோடு ஒப்பிட்டு, அவற்றினும்‌ ஸத்தியத்தில்‌ 
உயர்ந்தது அத்வைதமே என்பதால்‌ “ஸத்யதர அபி அத்வைத 
என்று அதைச்‌ சிறப்பித்துச்‌ சொன்னார்‌. எப்படி நம்‌ 
ஆசார்யாள்‌ ஸத்யத்திலேயே மூன்று தினுசு _பிரித்தாரோ* 
அப்படியே ஸ்ரீஹர்ஷரும்‌ சாதாரண ஸத்யம்‌, உத்தமமான 
ஸத்யம்‌ என்று பிரித்து, பாரதத்தில்‌ சொல்லப்பட்ட ஐந்து 
மதங்களில்‌ மற்ற நாலும்‌ ஸாதாரண ஸத்தியம்‌, அத்வைதமே 
உத்தம ஸத்தியம்‌ என்கிறார்‌. 


பாரதத்தில்‌, பீஷ்ம வசனத்தில்‌ 'அத்வைதம்‌' என்று 
ர்‌ என்றுதான்‌ இருக்கிறது. ஆனாலும்‌ விஷ்ணு 
தான்‌ தெய்வம்‌, சிவன்தான்‌ தெய்வம்‌ என்று கட்சி ere 
அந்த மதம்‌ வேதத்துக்கு வேறானது என்கிற அபிப்‌ ராயம்‌ 
அங்கு வந்து விட்டது. புஷ்பதந்தர்‌ வாக்கிலும்‌ BGs seem 
வந்திருக்கிறது. அங்கும்‌ “த்ரயீ' என்று வேதத்தைச்‌ ல்ல 
யுள்ளதே தவிர, “அத்வைதம்‌', என்றில்லை. ஆசார்யாளுக்கு 
பிந்தி சைவம்‌, வைஷ்ணவம்‌ என்று ஒன்றைத்‌ டட 
இன்னொன்றை உயர்த்திச்‌ சொல்கிற மதங்கள்‌ வந்து ன 
நிலையில்‌, அத்வைதிகளின்‌ ஸ்மார்த்த ப கா 
வற்றையும்‌ ஒத்துக்‌ கொள்கிற பூரண படம்‌ பல்‌ க 
அதனால்தான்‌ ஸ்ரீஹர்ஷர்‌ “வேதமதம்‌ ட ன்‌ த 
பதில்‌ “அத்வைதம்‌' என்றே போட்டு விட்டார்‌! 


ஸ்‌ ஸ்‌ * 


; ௫ . . 2 ல்‌ மடி 
க்கத்தில்‌ த்‌ கள்‌ சைவர்கள்‌ என்ற தப்ப 

ர Sis i D ஈர்யார்கள்‌ 

பிராயம்‌ வந்து கொண்டிருந்தாலும்‌. eae ee ape 

அத்வைதத்துக்கு மாறான ஸித்தாந்த ; 
* உலகம்‌ எப்படிப்‌ பொய்‌? என்ற உரையில்‌ காண்க. 

19௬ 
CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


நாளாக அத்வைதந்தான்‌ பூர்ணமான வேதமதம்‌ 
அபிப்பிராயமும்‌ இருந்திருக்கிற து. 
ஸ்மார்த்தர்‌ என்ற பொதுவான ஆதிப்‌ பெய 
பது இதற்கு ஓர்‌ அத்தாட்சதான்‌. 


என்கிற ஓர்‌ 
அத்வைதிகளுக்கே 
ர்‌ நீடித்து வந்திருப்‌ 


ஸ்மார்த்தர்‌ என்ற வார்த்தைக்கு “அத்வைத ஸித்தாந்தத்தை 
மேற்கொண்டவர்‌” என்றோ, 'சங்கரரை அனுஸரிப்பவர்‌” 
என்றோ root meaning இல்லை; அர்த்தமில்லை. 
பூர்ணவைதிகமான. தர்மசாஸ்திர ஸ்மிருதிகளைப்‌ பின்பற்று 
பவர்‌ என்றுதான்‌ அர்த்தம்‌. இதே மாதிரி சர்மா, சாஸ்திரி 
முதலான பொதுப்பேர்களும்‌ முக்கியமாக ஸ்மார்த்தர்களுக்குத்‌ 
தான்‌ நீடித்திருக்கிறது. ஆசார்யாள்‌ தோன்றுவதற்கு ரொம்பவும்‌ 
பூர்வ காலத்திய சாஸ்திரங்களிலிருந்தும்‌ “சர்மா” என்பதே 
பிராம்மணனுக்குரிய ஜாதிப்‌ பெயர்‌ என்று தெரிகிறது. 
பிராம்மணனை 'சர்மா' என்றும்‌, க்ஷத்ரியனை “வர்மா என்றும்‌ 
சொல்வது பிராசனமான வேதமத வழக்கு. ரவிவர்மா என்ற 
கைத்ரிகர்‌ இருந்தார்‌ என்றால்‌, அவர்‌ க்ஷத்ரியர்‌ என்று, 
அர்த்தம்‌. இப்போதும்‌ ஒரு பிராமணப்‌ பிள்ளைக்கு உபநயனம்‌ 
ஆனால்‌, தனது வேதசாகையையும்‌, ஸுூத்திரத்தையும்‌, 
கோத்திரத்தையும்‌ சொல்லி அவன்‌ நமஸ்காரம்‌ பண்ணும்‌ 
போது, “என்ன சர்மன்‌?' என்று கேட்கிறோம்‌. “இன்ன சர்மன்‌' 
என்றே அவன்‌ பெயரைச்‌ சொல்கிறான்‌. ஐயங்கார்‌, மாத்வர்‌ 
எல்லோருக்கும்‌ இப்படித்தான்‌. ஆனாலும்‌ எப்போதும்‌ தன்‌ 
பேரின்‌: பின்னாடி ஜாதிப்‌ பெயராக சர்மா போட்டுக்‌ கொள்‌ 
இறவன்‌ பெரும்பாலும்‌ அத்வைதிதான்‌. இது இவன்தான்‌ 
பூர்ணமாக வேத மதஸ்தன்‌ என்று காட்டுகிறது. 


சாஸ்திரி என்றால்‌ “சாஸ்திரத்தை அனுசரிப்பவன்‌' 
சாஸ்திரம்‌ என்றால்‌ வேத-தர்ம சாஸ்திரங்கள்தான்‌.. இந்தப்‌ 
பெயரையும்‌ - அத்வைதியான ஸ்மார்த்தன்தரன்‌ போட்டுக்‌ 
கொள்கிறான்‌. ; 


விதிவிலக்காக, அபூர்வமாக ஒரு மத்வரோ, வைஷ்ணவரோ 

சர்மா: என்று போட்டுக்‌ கொள்ளலாம்‌. ஆனால்‌ D.S. சர்மா, 

ரைட்‌ ஆனரபிள்‌ சாஸ்திரி: என்கிற மாதிரி பேரைச்‌ 
லட்‌ ்‌ 


CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


சொன்னாலே அவர்கள்‌ ஸ்மார்த்தர்கள்தான்‌ என்று எடுத்துக்‌ 
கொள்கிறோம்‌. 
* * * 


ஒருத்தர்‌ ராமானுஜ ஸித்தாந்தத்தைச்‌ சேர்ந்தவர்‌, அல்லது 
மத்வ ஸித்தாந்தத்தைச்‌ சேர்ந்தவர்‌, அல்லது தமிழ்‌ தேசத்‌ 
திலுள்ள சைவ ஸித்தாந்த மடங்களுக்கு மூல புருஷராக இருக்‌ 
கப்பட்ட மெய்கண்டாரைச்‌ சேர்ந்தவர்‌ என்றால்‌, அது ஒருத்த 
ருடைய பிறப்பையும்‌, இந்த வழிகளில்‌ ஒன்றில்‌ அவருக்கு 
இருக்றெ நம்பிக்கையையும்‌ மட்டும்‌ குறித்த விஷயமல்ல. 
ஐயங்காருக்குப்‌ பிள்ளையாகப்‌ பிறந்தவன்‌, ராவ்ஜியின்‌ 
புத்திரன்‌, சைவ மடாலயத்தைச்‌ சேர்ந்த குடும்பத்தில்‌ பிறந்த 
வன்‌ என்பதால்‌ மட்டும்‌ ஒருத்தன்‌ அந்தச்‌ சம்பிரதாயத்தை 
அனுசரித்தவனாக APM மாட்டான்‌. அந்தக்‌ கொள்கையை 
மனமாற ஏற்றுக்‌ கொண்டு நம்புகிறேன்‌ என்றாலும்‌ அந்த 
சம்பிரதாயக்காரனாக ஆகிவிட மாட்டான்‌. இப்படி நான்‌ 
சொல்லவில்லை. அந்த சம்பிரதாயங்களைச்‌ சேர்ந்த ஆசார்ய 
புருஷர்களே சொல்லுவார்கள்‌. “ஐயங்காராகப்‌ பிறந்தால்‌ 
மட்டும்‌ போதாது; விசிஷ்டாத்வைதத்தை நம்பினால்‌ மட்டும்‌ 
போதாது. அப்படிப்‌ பிறந்த ஒருத்தன்‌ உடம்பிலே சங்கு சக்ரங்‌ 
களை முத்ராதாரணம்‌ பண்ணிக்‌ கொள்ள வேண்டும்‌. 
மஹாவிஷ்ணுவுக்குரிய மந்திரத்தை உபதேசம்‌ செய்து கொள்ள 
வேண்டும்‌. இப்பப்‌ ஸமாச்ரயணம்‌' செய்து கொண்டால்தான்‌ 
ஒருத்தன்‌ விசிஷ்டாத்வைதி ஆகிறான்‌” என்று வைஷ்ணவ 
ஆசார்யர்கள்‌ சொல்வார்கள்‌. வைஷ்ணவ சம்பிரதாயத்தில்‌ 
ஒருமுறை இப்படி ஸமாச்ரயணம்‌ செய்து கொண்டால்‌ 
போதும்‌. மத்வ ஸித்தாந்தப்படியோ தங்கள்‌ ஆசார்யரைப்‌ 
பார்க்கிற போதெல்லாம்‌, பஞ்ச முத்ராதாரணம்‌ பண்ணிக்‌ 
கொள்ள வேண்டும்‌. இவர்களுக்கும்‌ மந்திர உபதேசம்‌ உண்டு. 
சைவ சித்தாந்தப்படி. சூல-இடபக்‌ குறிகளை முத்ராதாரணம்‌ 
செய்து கொள்வது “கம்பல்ஸரி இல்லாவிட்டாலும்‌, 
பஞ்சாக்ஷர உபதேசம்‌ நிச்சயம்‌ பெற்றாக வேண்டும்‌. தீக்கை 
என்று இதைச்‌ சொல்வார்கள்‌. et என்பதன்‌ திரிபே அது: 
இதர ஸம்பிரதாயங்களிலும்‌ இப்படி ஏதாவது ஒரு UMS 
செய்யப்பட்டால்தான்‌ ஒருவன்‌ அதைச்‌ சேர்ந்தவனாகக்‌ கருதப்‌ 
21 


CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


படுவான்‌. பிறப்பும்‌ நம்பிக்கையும்‌ மட்டும்‌ ஒருத்தனை 
வைஷ்ணவனாகவோ, மாத்வனாகவோ, சைவனாகவோ ஆக்கி 
விடாது. அதற்கென்று ஒரு ஸம்ஸ்காரம்‌ செய்து கொண்டாக 
வேண்டும்‌. இது அந்தந்த ஆசார்யர்களே சொல்வது. 


அப்படியானால்‌, நாமம்‌ போட்டுக்‌ கொள்பவர்களிலும்‌, 
விபூதி இட்டுக்‌ கொள்பவர்களிலும்‌, ஸமாச்ரயணம்‌, முத்ரா 
தாரணம்‌, தீக்ஷை முதலியன பெறாதவர்களாகப்‌ பல பேர்‌ 
இருக்கிறார்களே, இவர்களை என்ன சம்பிரதாயத்துக்காரர்‌ 
என்று சொல்வது? 


இவர்கள்‌ எல்லாரும்‌ ஸ்மார்த்தர்கள்தான்‌. இது ரொம்பப்‌ 
பேருக்குத்‌ தெரியாத விஷயம்‌! 
இப்போது ஒருத்தன்‌ ஹிந்துவாக இருக்கிறான்‌. அவன்‌ 


கிறிஸ்துவ மதத்துக்கு மாறுகிறான்‌. எப்படி. மாறுகிறான்‌? அந்த 
மதத்துப்‌ பாதிரி ஞான ஸ்நானம்‌ (Baptism) என்று பண்ணி 


வைக்கிறார்‌. அது பண்ணப்பட்டால்தான்‌ , இவன்‌ 
திறிஸ்துவனாகக்‌ கருதப்படுவான்‌. இல்லாவிட்டால்‌ 
ஹிந்துதானே? 


இப்படியே சிவ தீக்கை அல்லது ஸமாச்ரயணம்‌ அல்லது 
முத்ராதாரணம்‌ செய்யப்பட்டால்தான்‌ ஒருத்தன்‌ சைவ ஸித்‌ 
தாந்தியாகவோ, ஸ்ரீ வைஷ்ணவனாகவோ, மாத்வனாகவோ 
ஆகிறான்‌. 


கிறிஸ்துவ மதத்துக்குப்‌ போகிறவன்‌ நம்‌ வேத சாஸ்திரங்‌ 
களை விட்டுவிட்டுப்‌ போகிறான்‌. அத்வைதம்‌ தவிர .மற்ற 
ஸித்தாந்தங்களுக்குப்‌ போகிறவன்‌, வேத சாஸ்திரங்களையும்‌ 
வைத்துக்‌ கொண்டே அந்த ஸித்தாந்தத்துக்குப்‌ போகிறான்‌. 
இந்த ஸம்பிரதாயத்து ஆசாரியர்களும்‌ வேதங்களையும்‌ 
ஸ்மிருதிகளையும்‌ பிரமாணமாக ஒப்புக்‌ கொண்டவர்கள்தாம்‌. 
ஆனாலும்‌ அவற்றுக்கும்‌ அதிகமாகச்‌ சில சடங்குகளைப்‌ 
பண்ணச்‌ சொல்கிறார்கள்‌. அதைப்‌ பண்ணினால்தான்‌ ஒருத்தன்‌ 
வைஷ்ணவனாகவோ, சைவனாகவோ, மாத்வனாகவோ 
ஆனதாக அர்த்தம்‌. 


4 இல்லாது போனால்‌ அவன்‌ ஸ்மார்த்தன்தான்‌; அதாவது 
x : 


CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


சங்கர பகவத்‌ பாதாளைச்‌ சேர்ந்தவன்தான்‌ என்று சொல்லி 
விடலாம்‌. இப்படிச்‌ சொல்லி நான்‌ ஏகப்பட்ட பேரை என்‌ 
சம்பிரதாயத்துக்கு வளைத்துக்‌ கொள்கிறேனா என்ன? 
அத்வைதி என்பவனுக்கு ஏதாவது புது ஸம்ஸ்காரம்‌ பண்ண 
வேண்டும்‌ என்று ஆசார்யாள்‌ சொல்லியிருந்தால்‌, நான்‌ 
சொல்வது தப்புதான்‌. ஆனால்‌ ஆசார்யாள்‌ அப்படிச்‌ 
சொல்லவே இல்லை. அத்வைதி என்று ஒரு மதஸ்தனை அவர்‌ 
பிரிக்கவே இல்லை. அனாதிகாலமாக வந்த ஸ்மார்த்த ஸம்பிர 
தாயத்தவராகவேதான்‌, பூர்ண வைதிக மதஸ்தராகவேதான்‌ 
தம்மை அனுஸரிப்பவர்களை வைத்து விட்டார்‌. அத்வைதிக்‌ 
குத்‌ தனி ஸம்ஸ்காரம்‌ எதுவும்‌ வைக்கவில்லை. ஆகையால்‌ 
வேறாகப்‌ புது ஸம்ஸ்காரமாகாத எல்லோரும்‌ அவரைச்‌ 
சேர்ந்தவர்கள்தான்‌. 


வேதத்தில்‌ இந்தத்‌ தீக்ஷை, முத்ராதாரணம்‌, ஸமாச்ரயணம்‌ 
எதுவும்‌ சொல்லியிருக்கவில்லை. நேராக வேதத்தில்‌ அதிகாரம்‌ 
உள்ள மூன்று வர்ணங்களுக்கு, அந்த அதிகாரத்தைப்‌ பெறு 
முன்னர்‌ உபநயனம்‌ பண்ணிக்‌ காயத்ரீ உபதேசம்‌ பண்ண 
வேண்டும்‌ என்றுதான்‌ சொல்லியிருக்கிறது. பிரம்ம-க்ஷத்ரிய- 
வைச்யர்களுக்கு உபநயனந்தான்‌ சொல்லியிருக்கிறது. நாலா 
வது வர்ணத்துக்கு அதுவும்‌ இல்லை. அதுவும்‌ இல்லாமலே 
அவனை வேத மதஸ்தனாக ஒப்புக்‌ கொண்டிருக்கிறது. 
ஆசார்யாளும்‌ இதே வழிமுறையைத்தான்‌ வைத்துக்‌ கொண் 
டார்‌. புதிதாக எந்த ஸம்ஸ்காரத்தையும்‌ அவா சொல்ல 
வில்லை. i 


புதிதாக நமக்கென்று ஒன்றும்‌ இல்லையே என்று ஸ்மார்த்‌ 
தர்கள்‌ குறைப்பட்டுக்‌ கொள்ளவே கூடாது- வேதத்தில்‌ எது 
சொல்லியிருக்றெதோ அது நமக்குப்‌ போதும்‌: ராமசந்திர 
ர்த்தியும்‌, கிருஷ்ண பரமாத்மாவும்‌ முத்ராதாரணம்‌, ஸமாசர 
ட ச எணிக்‌ கொண்டதாகவோ, சிவ தீக்ஷை எடுத்துக்‌ 
கொண்டதாகவோ ராமாயண, பாகவதாதிகளில்‌ சொல்லி 
மிரக்றெதோ? இல்லை. அவர்கள்‌ அவதார்‌ புருஷர்களானதால்‌ 
கக இல்லை என்று அந்த ஸித்தாந்திகள்‌ 


; 2 வை 
அவர்களுக்கு இ ரியாக வராது. ஏனென்றால்‌ 


சொன்னால்‌, அது வாதத்துக்குச்‌ ச 


CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


ராமாயணத்தில்‌ ராமர்‌ தம்பிகளோடுகூட வேதாத்யயனம்‌ 
பண்ணினார்‌ என்று சொல்லியிருக்கிறது*. உபநயனமானால்‌ 
தான்‌ அத்யயனம்‌ பண்ண முடியும்‌. அதனால்‌ அவருக்கு 
உபநயனம்‌ ஆனது தெரிகிறது. இப்படியே பாகவதத்திலும்‌ 
கிருஷ்ண பரமாத்மாவுக்கு, வஸாுதேவரும்‌-தேவகியும்‌ 
காராக்ருஹத்திலிருந்து விடுதலையாகி வந்தவுடன்‌ உபநயனம்‌ 
பண்ணினார்கள்‌ என்று சொல்லியிருக்கறது!. அப்புறம்‌ 
கிருஷ்ணர்‌ ஸாதாரணப்‌ பசங்களைப்‌ போலவே, ஸாந்தீபனீ 
என்ற பிராம்மணரிடம்‌ குருகுலவாஸம்‌ பண்ணி, வேதத்தை 
அத்யயனம்‌ பண்ணினதாக இருக்கறது. அவதார புருஷர்‌ 
களுக்கு இதெல்லாம்‌ மட்டும்‌ என்னத்துக்கு? நினைத்த 
மாத்திரத்தில்‌ அவர்களே சகல வேத சாஸ்திரகளையும்‌ தெரிந்து 
கொள்ள முடியாதா? ராமர்‌ விசுவாமித்ரரிடமிருந்து எதற்காக 
அஸ்திர-சஸ்திர அப்யாஸம்‌, பலை, அதிபலை மந்திரங்கள்‌ 
முதலானதுகளைக்‌ கற்க வேண்டும்‌? ஆகையால்‌ மனுஷ்யர்கள்‌ 
எப்ப்டியிருக்க வேண்டுமோ அப்படியிருப்பதற்கு வழிகாட்டி 
யாகத்தான்‌ அவர்கள்‌ உபநயனம்‌ செய்து கொண்டு, 
அத்யயனம்‌ பண்ணினார்கள்‌ என்று அர்த்தமாகிறது. அவர்கள்‌ 
பண்ணினதே நமக்கும்‌ போதும்‌. வேதத்திலும்‌, அதை 
அனுசரித்து மஹரிஷிகள்‌ செய்த ஸ்மிருதிகளிலும்‌ இருப்பதற்கு 
அதிகமாக நமக்கு எதுவும்‌ வேண்டியதில்லை. என்று ஸ்ரீபகவத்‌ 
பாதாள்‌ வைத்துவிட்டார்‌. 


மற்ற ஸம்பிரதாய ஆசார்யர்கள்‌ வேத, சாஸ்திரங்களை 
ஒப்புக்கொண்டே அதிகப்படி ஸம்ஸ்காரங்களை வைத்தாலும்‌, 
அவர்கள்‌ கொள்கை காரணமாக, சிவஃவிஷ்ணு பேதமின்றி 
வேத சாஸ்திரங்கள்‌ விதித்திருக்கிற அனேக விஷயங்களை 
அவர்களுடைய ஸம்பிரதாயக்காரர்கள்‌ விடும்படி. இருக்கிறது. 
ஆகவே புதிதாகச்‌ சிலது சேர்ந்தாலும்‌, பழசான லது விட்டுப்‌ 
போகிறது. நமக்கு இரண்டும்‌ இல்லை என்று திருப்தியாக 
இருக்கலாம்‌. 'அனாதியான சாஸ்திரத்துக்கு அதிகமாக எதுவும்‌ 
சேர்க்காதே! அதில்‌ இருப்பதை ஒன்றைக்கூட விட்டும்‌ 


* வைதிகாத்யயனேரதா: (ஸ்ரீமத்‌ வால்மீகி ராமாயணம்‌ பாலகாண்டம்‌-. 
பதினெட்டாவது ஸர்கம்‌) 

ர அத. சூரஸுதோ ராஜன்‌ புத்ரயோ ஸமகாரயத்‌ புரோதஸா ப்ராஹ்மணைச்ச 
யதாவத்‌ த்விஜஸம்ஸ்க்ருதிம்‌ (ஸ்ரீமத்‌ பாகவதம்‌;10வது ஸ்கந்தம்‌-45வது 
ஸர்கம்‌) 


2 


CC-0. In Public.Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


ட்ட 


இட அ. 


விடாதே!” என்று நம்‌ ஆசார்யாள்‌ வைத்து விட்டார்‌. இருந்‌ 
ததையேதான்‌, புதிதாக நடுவில்‌ வந்த தோஷங்களை அகற்றி 
விட்டு, பழைய மூல ரூபப்படி சுத்தமாக்கி வைத்தார்‌. 


புதிதாக ஒன்றைச்‌ சொல்ல வரவில்லை; “உள்ளதைச்‌ 
சரிப்படுத்தித்‌ தரத்தான்‌ அவர்‌ வந்தார்‌ என்பது ஒரு புராண 
வாக்கிலிருந்தும்‌ தெரிகிறது. 


ஆசார்யாளைப்‌ பரமேச்வர அவதாரமாகச்‌ சொல்கிற 
புராணங்கள்‌, இதிஹாஸங்கள்‌ பல இருக்கின்றன. அவற்றில்‌ 
“கூர்ம புராணத்தில்‌, கலியின்‌ கோலாஹலம்‌ முற்றிய 
சமயத்தில்‌, ஈச்வரன்‌ தானே அவதாரம்‌ பண்ணி அதர்மப்‌ 
பிரவாஹத்தை அடக்கப்‌ போகிறான்‌ என்று சொல்கிற 
இடத்தில்‌, 
கரிஷ்ய(தி) அவதாரம்‌ ஸ்வம்‌ சங்கரோ நீல லோஹித: 
ச்ரெளத ஸ்மார்த்த ப்ரதிஷ்டார்த்தம்‌ பக்தானாம்‌ ஹித 
காம்யயா!! 


என்ற ச்லோகம்‌ வருகிறது. 'ச்ரெளத்‌' என்றால்‌ “ச்ருதி” என்னும்‌ 
வேதத்தை அனுசரித்தது என்று அர்த்தம்‌. “ஸ்மார்த்த' என்றால்‌ 
அந்த வேதத்தையே ஸ்மரித்து நினைவுக்‌ குறிப்பாகக்‌ கொண்டு 
ரிஷிகள்‌ செய்த தர்மசாஸ்திரம்‌. இந்த வேத-தர்ம சாஸ்திரத்‌ 
தைப்‌ பிரதிஷ்டை செய்வதற்காகவே ('ச்ரெளத ஸ்மார்த்த 
ப்ரதிஷ்டார்த்தம்‌') பக்தர்களுக்கு நல்லது செய்கிற ஆசை 
யினால்‌ ('பக்தானாம்‌ ஹித காம்யயா') நீலகண்டனான 
சங்கரன்‌ தானே அவதரிக்கிறான்‌ (“கரிஷ்யத்‌அவதாரம்‌ ஸ்வம்‌ 
சங்கரோ நீல லோஹித:”') என்று கூர்ம புராணவாக்கு இருக்‌ 
கிறது. அத்வைதத்தைப்‌ பிரதிஷ்டை பண்ணினார்‌; ஷண்மதப்‌ 
பிரதிஷ்டை பண்ணினார்‌ என்றெல்லாம்‌ (இப்போது நாம்‌ 
ஆசார்யாள்‌ என்ற மாத்திரத்தில்‌ எவற்றை முக்கியமாக நினைக்‌ 
கிறோமோ அந்த இரண்டையும்‌) சொல்லாமல்‌, ச்ரெள 
ஸ்மார்த்த பிரதிஷ்டையையே இங்கே சொல்லியிருப்பது 
விசேஷமானது. இப்படியேதான்‌ ஆசார்ய வந்தனமாக இருக்‌ 
கப்பட்ட ச்லோகத்திலும்‌, 
இ-புராணானாம்‌ ஆலயம்‌ கருணாலயம்‌! 
த்பாத சங்கரம்‌ லோக சங்கரம்‌ 
25 


ச்ருதி-ஸ்ம்ரு 
நமாமி பகவ! 


CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


என்றுதான்‌ வருகிறது. இங்கேயும்‌ அத்வைதம்‌, ஷண்மதம்‌ 
இவற்றைப்‌. பற்றிச்‌ சொல்லவில்லை. ஆனால்‌ ஆசார்யாள்‌ 
வேதத்துக்கும்‌ (ச்ருதி), தர்ம சாஸ்திரங்களுக்கும்‌ (ஸ்மிருதி), 
புராணங்களுக்கும்‌ உறைவிடமானவர்‌ என்று சொல்லி 
யிருக்கிறது. வேதத்தில்‌ சொன்னதை விதிகளாகச்‌ சட்டம்‌ 
மாதிரிப்‌ போட்டுக்‌ கொடுப்பது ஸ்மிருதி என்றால்‌, இவற்‌ 
றையே கதைகளாக மனஸில்‌ ஏற்றுவதுதான்‌ புராணங்களின்‌ 
லக்ஷ்யம்‌. அப்படிப்பட்ட வேதம்‌, ஸ்மிருதி, புராணம்‌ 
மூன்றுக்கும்‌ ஆலயமாக இருப்பவர்‌ ஆசார்யாள்‌ என்று 
சொல்லியிருக்கிறது. 


வேத மதம்‌, ஸ்மார்த்த ஸம்பிரதாயம்‌ என்று சொல்லி 
விட்டாலே போதும்‌, அதுதான்‌ ஜீவப்பிரம்ம அபேதத்தைச்‌ 
சொல்லும்‌ அத்வைதம்‌; இந்த அத்வைதத்திலேயே ' ஓர்‌ 
அங்கமாக வருவதுதான்‌ ஸகல தேவதைகளுக்கிடையும்‌ 
அபேதத்தைச்‌ சொல்லும்‌ ஷண்மதக்‌ கருத்து என்பதால்தான்‌, 
இந்த ச்லோகத்திலும்‌, கூர்ம புராணத்திலும்‌ தனியாக்‌ 
அத்வைதம்‌ பற்றியும்‌ ஷண்மதம்‌ பற்றியும்‌ ' சொல்லவில்லை 
என்று. தோன்றுகிறது. அத்வைதத்தில்‌ ஷண்மதம்‌ அங்கம்தான்‌. 
அத்வைதத்தைச்‌ சொன்னால்‌ ஷண்மதத்தை தனியாகச்‌ 
சொல்லக்கூட வேண்டாம்‌. ஏனென்றால்‌ ஜீவனும்‌ பிரம்மமுமே 
ஒன்றுதான்‌ என்கிறபோது, ஷண்மத ஏற்பாட்டின்‌ தாத்பர்ய 
மான சகல தெய்வங்களும்‌ ஒன்றுதான்‌ என்பதும்‌ அதிலேயே 
உட்கிடை (implied) தானே? ஷண்மதம்‌ எப்படி. அத்வைதத்தில்‌ 
அங்கமே, அப்படியே அத்வைதம்‌ ஸ்மரர்த்தத்தில்‌, வைதிகத்‌ 
தில்‌ அடக்கம்தான்‌. வேதத்தில்‌ சகல தத்வங்களுக்கும்‌ உச்சாணி 
யில்‌ அத்வைதத்தைத்தான்‌ வைத்திருக்கிறது. சகல தெய்வங்‌ 
களையும்‌ ஒரே பரமாத்மாவாக ஆராதிப்பதுதான்‌ வேதத்தில்‌ 
நாம்‌ பார்ப்பது. ஆகவேதான்‌ ஷண்மதம்‌, அத்வைதம்‌ 
எல்லாமே வைதிகத்தை, ஸ்மார்த்த ஸம்பிரதாயத்தைப்‌ பூரண 
மாக அனுசரிப்பதன்றி வேறில்லை. அனுசரிப்பதென்ன? 
அதுவேதான்‌ இது. வைதிக மதம்‌ என்றாலே அத்வைதிகளின்‌ 
சம்பிரதாயந்தான்‌. அத்வைதம்‌ என்றாலே வைதிகம்தான்‌. 
ஸ்ரீஹர்ஷன்‌ இப்படித்தானே நைஷதத்தில்‌ 'வேதம்‌' என்று 
சொல்ல வேண்டிய இடத்தில்‌ 'அத்வைதம்‌' என்று சொல்லி 
யிருக்றொன்‌? ச த்‌ ! > 
CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


ஆகையால்‌ த்வைதம்‌, விசிஷ்டாத்வைதம்‌, சைவ 
ஸித்தாந்தம்‌ முதலிய சம்பிரதாயங்களுக்கென்று தனியாக ஏற்‌ 
பட்ட ஸம்ஸ்காரத்தைச்‌ செய்துகொள்ளாத எல்லாரும்‌ 
ஸ்ரீசங்கர பகவத்‌ பாதர்களைச்‌ சேர்ந்தவர்கள்தான்‌. வேறு 
சம்பிரதாயத்துக்குப்‌ போய்விட்டாலும்‌ கூட, அவர்கள்‌ 
ஆசார்யாளை விட்டு விட்டாலும்‌, ஆசார்யாள்‌ அவர்களை 
விட்டு விட்டதாக ஆகாது. அந்த ஸித்தாந்தங்களையும்‌ 
ஒவ்வொரு லெவலில்‌ ஒப்புக்‌ கொள்வதுதான்‌ ஆசார்யாளின்‌ 
ஸித்தாந்தம்‌. ஆசாரியாளின்‌ பரமகுருவான (அதாவது 
குருவுக்குக்‌ குருவான) கெளடபாதர்‌, “மாண்டூக்ய உபநிஷத்‌ 
காரிகை என்று ஒன்று செய்திருக்கிறார்‌. “காரிகை என்றால்‌ 
பாஷ்யத்தில்‌ ஒரு வகை... தமிழில்கூட “யாப்பருங்கலம்‌” என்று 
ஒரு புஸ்தகம்‌ உண்டு; அதற்கு விளக்கமாக எழுதப்பட்ட ஒரு 
புஸ்தகத்துக்கு “யாப்பருங்கலக்‌ காரிகை' என்று பேர்‌ வைத்தி 
ருக்கிறது. மாண்டூக்ய காரிகையில்‌ ஓர்‌ இடத்தில்‌ கெளடபாதர்‌, 
“பல ஸித்தாந்தங்கள்‌ ஒன்றுக்கொன்று வித்யாஸப்பட்டு பரஸ்‌ 
பரம்‌ விரோதித்துக்‌ கொண்டிருக்கின்றன. ஆனால்‌ நம்முடைய 
அத்வைதமானது அவற்றில்‌ எதனிடமும்‌ விரோத பாவம்‌ 
பாராட்டவே இல்லை' என்று சொல்லியிருக்கறொர்‌: 


பரஸ்பரம்‌ விருத்யந்தே தைரயம்‌ ந விருத்யதோ 


இந்த விரோதமில்லாத மனோபாவம்‌, ஐக்ய உணர்ச்சி, 
ஸமரஸம்தான்‌ நமக்கு ஆசார்யாள்‌ தந்திருக்கிற வழி. இதை. 
நாம்‌ எந்நாளும்‌ பின்பற்றி வர வேண்டும்‌. வேதமும்‌, ஸ்மிருதி 
களும்‌ அப்புறம்‌ ஆசார்யாளும்‌ வகுத்‌, 
காரியங்களிலும்‌ அந்தக்‌ காரியங்களுக்கு ஏற்ற ஆசாரங்களிலும்‌ 


கொஞ்சம்கூடப்‌ பிரிந்திராமல்‌, எல்லாரும்‌ | 
குழந்தைகளாகவே அன்போடு ஒன்று சேர்ந்திருக்க வேண்‌ 


பிரார்த்தனை பண்ணுவோம்‌. 


27 


iblic Domain. Digitized by Muthulakshn 


அத்வைதமோ, 
த்வைதமோ? 


அதுவும்‌ 
பராசத்தி வசமே! 


ஜலத்துக்கு நிறைவு சமுத்திரம்‌. டம்ளரில்‌, செம்பில்‌, 
குடத்தில்‌, அண்டாவில்‌, கிணற்றில்‌, குளத்தில்‌, நதியில்‌ என்று 
ஒன்றைவிட ஒன்று ஜாஸ்தியாக இருக்கிற ஜலம்‌ கடைசியில்‌ 
சமுத்திரம்‌ என்று முடிகிறது. இப்படியே ஞானத்துக்கும்‌ 
இருபைக்கும்‌ நிறைவான சமுத்திரம்‌ பராசக்தி. நமக்குக்‌ 
கொஞ்சம்‌ அறிவு, கொஞ்சம்‌ அன்பு இருக்கிறது. பிராணி 
களுக்கு நம்மைவிடக்‌ குறைவு. நம்மைவிட ஜாஸ்தி அறிவுள்ள, 
ஜாஸ்தி கிருபா சக்தி உள்ள தேவ ஜாதிகள்‌ இருக்கின்றன. 
நம்மிலேயே மஹான்களானவர்கள்‌ மகாஞானிகளாக, பரம 
காருண்யத்தோடு இருக்கிறார்கள்‌. இந்த ஞானம்‌, கிருபை 
பூரணமாக நிறைந்த இடத்தைத்தான்‌ ஸ்வாமி, பரமாத்மா, 
பராசக்தி என்று சொல்வது. 


எல்லாவற்றையும்‌ அறிகிற ஞானம்‌ அது; அறிகிறது 
மட்டுமில்லை, அறியப்படுகிற எல்லாமுமே அதுதான்‌. அதற்கு 
வேறாக இன்னொன்று இருந்து, அதை இது அறிகிறது 
என்றில்லை. அப்படி இன்னொன்று இருப்பதற்கு இடம்‌ 
இருந்து விட்டால்‌, இது எங்கும்‌ நிறைந்த பூரணம்‌ ஆகாது. 
இன்னொன்று துளித்துளி இருந்துவிட்டால்கூடச்‌ சரி, இதற்குக்‌ 
குறைதான்‌-இது அந்தத்‌ துளியில்‌ இல்லாததால்‌ இது பூரண 
மில்லை; நிறைந்த ஒரே நிறைவில்லை என்றுதானே அர்த்தம்‌? 
இதனால்‌ என்ன முடிவாகிறது என்றால்‌, பரமாத்மாவைத்‌ 
தவிர அறியப்படுகிற வஸ்து என்று இரண்டாவது பதரர்த்தமே 
இடையாது. என்பதுதான்‌. 


அப்படியானால்‌ இத்தனை ஜீவாத்மாக்கள்‌ வேறு வேறாக 
இருப்பதாக நினைத்துக்‌ கொண்டிருக்கிறோமே இது என்ன? 
28 
CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


இது ஒரு பெரிய வேஷம்தான்‌, மாயா நாடகம்தான்‌. வேஷம்‌ 
த்து விட்டால்‌, நிறைந்த நிறைவான ஒன்றே ஒன்றுதான்‌. 
அதுவே அறிவாக நிற்கும்‌. சித்தமிசை குடி. கொண்ட 
அறிவான தெய்வமே' என்று தாயுமான ஸ்வாமிகள்‌ சொல்கிற 
அறிவு! அது பூரணமானதால்‌, அதனால்‌ அறியப்பட 
வேண்டிய வஸ்து என்று வேறு எதுவுமே இல்லை. தன்னையே 
அறிந்து கொண்டிருக்கிற அறிவு அது. 


இப்படி இரண்டாவதாக வேறே இல்லாமல்‌ ஜீவாத்மாவை 
அந்தப்‌ பரமாத்ம சமுத்திரத்தில்‌ கொண்டு போய்க்‌ கரைப்பது 
தான்‌ வாஸ்தவமான நிறைவு. இன்னொன்று என்று ட்டார்‌, 
இருந்தாலும்‌ அதற்குக்‌ குறைவுதானே? இன்னொன்றாக வஷம்‌ 
போட்டுக்‌ கொண்டிருப்பதும்‌ ்‌ அதுவேதான்‌. பட்ட 
அதுதான்‌. “இதம்‌ ஸர்வம்‌ புருஷ்‌ ஏவ' என்று வேதம்‌ த 
இறது*. இப்படி வாஸ்தவமாக நிறைவதுதான்‌ அத்வைதம்‌, 
அத்வைதம்‌ என்பது. 


ஜீவாத்மாவானவன்‌ அத்வைதமாக, EUR i 
நிறைவாக ஆகிவிடுவதைப்‌ பற்றி உபநிஷத்துகள்‌ eee 
கின்றன. உபநிஷத்துகள்‌ சொல்வதை As ote OCF ee 
பாதாசார்யாள்‌ பல தினுசான பண்ட வ்‌ BEES 
அனுபவத்தைச்‌ சேர்த்து, லோகமெல்லாம்‌ ae ae 
சாஸ்திரமாக அனுக்கிரஹம்‌ செய்தி ட க்கான 
ஆராய்ச்சியால்‌ (intellectual-ஆக) _ அலசிப்‌ தெரிகிறது. 
ஒப்புக்‌ கொண்டே ஆகவே AB aac இல்லை. 
ஸயன்ஸிலும்‌ இப்போது 'வேறு வேறு எ தட வேறு 
எல்லாம்‌ ஒரே எனர்ஜி. மாட்டரும்‌ எனர்ஜியு 
இல்லை” என்று அத்வைதத்தில்‌ கொண்டுவந்‌ 
கள்‌. ்‌ 

எல்லாம்‌ சரி, ஒன்றுதான்‌ இருக்க வல்‌ 
intellectual-ஆ கத்‌ தர்மானமாகித்தான்‌ த, அனகப 
ரொம்பப்‌ பெரிய 'ஆனால்‌'- காரியத்தில்‌ ன்‌ aes 
தெரியவில்லையே! இத்தனை வ இருக்கின்றன? 
பிரத்தியக்ஷமாகத்‌ தெரிந்து கொண்டுதான்‌ : : 
%புருஷஸக்க்த'த்தில்‌ வரும்‌ பதங்களை முன்பின்னாக ப்ட்‌ 
2 as 


CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


ஒன்றுக்கொன்று இருக்கிற வித்தியாஸங்களைப்‌ பாராட்டினால்‌ 
தானே வாழ்க்கையே நடக்கிறது? ஒவ்வொரு காரியத்திலும்‌ 
ஒன்றைச்‌ சேர்க்க வேண்டும்‌, இன்னொன்றைத்‌ தள்ள 
வேண்டும்‌ என்றுதானே இருக்கிறது? “வித்தியாஸமே இல்லை; 
எல்லாம்‌ ஓன்று என்று சொல்லிக்‌ கொண்டு, சேர்க்கக்‌ 
கூடாததைச்‌ சேர்த்தால்‌ காரியமே கெட்டல்லவா போகிறது? 


இதனால்‌ என்ன தெரிகிறது? காரியம்‌ என்று இருக்கிற 
வரையில்‌ “அத்வைதம்‌ அத்வைதம்‌' என்று சொல்லிப்‌ 
பிரயோஜனமில்லை என்றுதான்‌ தெரிகிறது! “காரியம்‌ இருக்றெ 
வரையில்‌ வித்தியாஸம்‌ பார்த்துத்தான்‌ ஆக வேண்டும்‌; காரிய 
மேயில்லாத நிலையில்‌ எல்லாம்‌ ஒன்றாகவே பிரகாசிக்கும்‌. 
காரியத்தில்‌ வித்தியாஸம்‌ பார்க்கும்போதுகூட, மனசுக்குள்‌ 
எல்லாம்‌ ஒன்று என்ற பாவத்தை வைத்துக்‌ கொள்ளு. 
'ஸாரத்தில்‌ எல்லாம்‌ ஒன்றே; அந்த ஒன்றுதான்‌ நாமும்‌! 
அதனால்‌ நாம்தான்‌ எல்லாமும்‌' என்று எல்லாவற்றையும்‌ 
ஆத்ம ஸ்வரூபமாகப்‌ பார்‌. அதாவது மற்ற வித்தியாஸங்‌ 
களைப்‌ பாராட்டினாலும்‌, எல்லாவற்றிடமும்‌ அன்பில்‌ மட்டும்‌ 
கொஞ்சங்கூட வித்தியாஸமில்லாமல்‌, சகல ஜீவராசிகளிடமும்‌ 
ஒரே மாதிரி அன்போடு “பிரேம ஸ்வரூபமாக இருந்து 
கொண்டிரு' என்றுதான்‌ ஞானிகள்‌ சொல்லியிருக்கிறார்கள்‌. 
ஆகக்கூடி. காரியத்தில்‌ அத்வைதம்‌ இல்லை என்றாகிறது. 


காரியம்‌. என்றால்‌, நினைப்பதுகூடக்‌ காரியம்தான்‌. 
நினைப்பது மனஸின்‌. காரியம்‌. மனஸ ஒரு க்ஷணங்கூட நிற்கா 
மல்‌ எதையாவது நினைத்துக்‌ கொண்டே இருக்கிறது. இது 
நடக்கிறவரை காரியம்தான்‌, அத்வைதம்‌ இல்லை. நினைக்‌ 
கிறது” என்றால்‌, “நினைக்கப்படுகிற வஸ்து”, “நினைக்கிற 
வஸ்து” என்ற இரண்டு வித்தியாஸமான வஸ்துகள்‌ இருக்கத்‌ 
தானே செய்கின்றன? இது த்வைதம்தானே? நினைப்பே 
போய்விட வேண்டும்‌; மனஸு அப்படியே நின்றுவிட 
வேண்டும்‌; அப்படி ஆனால்தான்‌ அத்வைதம்‌ அனுபவமாக 
ஸித்திக்கும்‌. டல 

சரி, ஆனால்‌ மனஸு நிற்க மாட்டேன்‌ என்கிறதே! என்ன 
பிரம்மப்‌ பிரயத்தனம்‌. பண்ணினாலும்‌ அதுபாட்டுக்கு ஓடிக்‌ 
கொண்டேயிருக்கிறதே! அது ஏகப்பட்ட வித்தியாஸங்களைத்‌ 

30. 


6-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


ர்த்துக்‌ கொண்டிருக்கிறது? வெளிக்‌ காரியத்தை 
இடுவது. மனஸின்‌ காரியத்தையும்‌ நிறுத்திவிடுவது, 
ae ரலிட்டால்கூட பிரேம ஸ்வரூபமாகி விடுவது என்றால்‌ 
aoe நடைமுறையில்‌ (practical-.9%) கொஞ்சங்கூடச்‌ 
சாத்தியமில்லாமல்‌ இருக்கிறதே? என்ன பண்ணலாம்‌? 


என்ன பண்ணுவது? எது சாத்தியமோ அதைத்தானே 
பண்ண முடியும்‌? அத்வைதம்தான்‌ பரம தாத்பரியமாக இருக்க 
முடியும்‌ என்று புத்தியால்‌ ஒத்துக்‌ கொன்ட துத்‌ எ 
இருக்கட்டும்‌. அந்த நினைப்பே (conviction) கள்ளுக்கு 
கொஞ்சம்‌ இருந்து கொண்டிருந்தால்‌, இத்தனை உ 
இத்தனை ஓயாத எண்ணத்துக்கும்‌ நடுவிலே ஏதோ 
ஒரு தெளிவு, சாந்தம்‌ இருக்கும்‌. 


ஆனால்‌ இந்த அல்ப சாந்தி BOUP 7 ன்‌ 
என்கிறதே! -நமக்கு நிறைவில்லாமல்‌ இர னால்‌ 
விடவேண்டும்‌' என்று தாபமாகவுமி இருக்‌ ee egal 
மனளையும்‌, காரியத்தையுமோ விட முடிய ர்‌ 
அன்புருவாகவும்‌ முடியவில்லை! — GIL தொண்ணூற்‌ 
கெட்டானாகத்தான்‌ நம்மில்‌ ம்க்‌ என்ன 
றொன்பது பேர்‌ இருக்கிறோம்‌. இப்‌ 5 வைதம்‌ அனு 
பண்ணலாம்‌? ஒன்றுமே பண்ணாமலிருக்கிற அ வேண்டும்‌? 
பவமாகிறவரைக்கும்‌ ஏதாவது பணக ; 
; பண்ண 
அதனால்‌ மனஸினால்‌ எது சாத்தியமோ னன தெரி 
லாம்‌. இப்போது லோகம்‌ என்று, வேறாகத்தி TE Oo ary, 
க ட்‌ எல்லாம்‌ ஒடு தட்‌ 
பார்க்கிறபோது, இதை என்று தெரிகிறது. உண்டாகக்‌ 


உண்டாக்கி, நடத்தி வருக, யூ என்ற சமாசாரம்‌. 
அவது... எல்லாம oe ்‌ 
இப்‌ நடத்திக்‌ வேண்டாம்‌. அதைச்‌ த eee 
| குப்பதால்‌, "நமக்குத்தான்‌ eG OT Ee இருக்கிறது: நமக்கு 
ரல, 5 : 
Cae நடத்துற. ee as ae சக்தி; நாம்‌, 
வேறாக இருக்கிறது: Aer ere அது பேோறிவான்‌ வர்ல 
pg சிற்றறிவு படத்‌ 558 கொள்வோம்‌. வவத்துக்‌ கா து 
.. சத்தி”, என்றே ப றெ நிலையில்‌ இப்படித்தா ன ஸ்பஷ்‌ 
| -என்ன? நாம்‌ இரு ன்‌ 


6-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


மாகத்‌ தெரிகிறது? இப்போது அந்தப்‌ பேரறிவைத்‌ தவிர 
அறியப்படுகிற வஸ்து இல்லை என்ற அத்வைத ஸமாசார 
மெல்லாம்‌ நமக்கு வேண்டாம்‌. அது நமக்கு வேறாக இருந்‌ 
தாலும்‌ நம்முடைய சகல சமாசாரங்களையும்‌ தெரிந்து கொள்‌ 
AOS), நம்முடைய கஷ்டங்கள்‌ எல்லாம்‌ அதற்குத்‌. தெரியும்‌ 
என்ற அளவோடு நிறுத்திக்‌ கொள்வோம்‌. ஈ, எறும்பிலிருந்து 
யானை வரைக்கும்‌ ஒவ்வொன்றுக்கும்‌ ஒரு விதமான்‌ 
புத்தியைக்‌ கொடுத்து, ஆஹாரத்தைக்‌ கொடுத்து, ரக்ஷித்துக்‌ 
கொண்டிருக்கிற பராசக்திக்கு. சகல ஜீவராசிகளின்‌ கஷ்டமும்‌ 
தெரியத்தானே வேண்டும்‌? எல்லாம்‌ தெரிந்து கொண்டிருக்கிற 
ஞான சமுத்திரமாக மட்டும்‌ அது இல்லை; கிருபா சமுத்திர 
மாகவும்‌ அது இருக்கிறது. நம்‌ ஒவ்வொருத்தருக்கும்‌ ஒன்றிடம்‌ 
அன்பு, பிரியம்‌ இருக்கிறதென்றால்‌, இந்த -அன்பு அத்தனைக்‌ 
கும்‌ மூலம்‌ அந்தப்‌ பராசக்தியிடமிருந்துதானே வந்திருக்கிறது? 
அதனால்‌ அது கிருபா சமுத்திரமாகத்தான்‌ இருந்தாக 
வேண்டும்‌. அப்பேர்ப்பட்ட கிருபா சமுத்திரத்திடம்‌, நாம்‌ நம்‌ 
கஷ்டத்தைச்‌ சொல்லி, குறையைச்‌ சொல்லி, ‘Guim! நிறைந்த 
நிறைவாக இல்லாமல்‌, நான்‌ இப்படி ரொம்பக்‌ குறைந்து நிற்‌ 
இறேனே, என்னை நிறைந்து போகும்படிப்‌ பண்ணு; குறையே 
இல்லாதபடிப்‌ பண்ணு” என்று பிரார்த்தித்துக்‌ கொண்டே 
இருப்போம்‌. இப்படிச்‌ செய்து கொண்டே இருந்தால்‌, அந்தப்‌ 
பராசக்தி, அல்லது பரமாத்மாவே நமக்கு நிறைவான 
அத்வைதத்தை அனுக்கிரஹம்‌ பண்ணிவிடும்‌. 


இப்படிப்‌ பிரார்த்திப்பதுகூட இரண்டாம்‌ பட்சம்தான்‌. நம்‌ 
குறையையெல்லாம்‌ தானாகவே அறிந்திருக்கிற ஞான 
சமுத்திரமாகவும்‌, நாம்‌ பிரார்த்திக்காமலே நம்‌ குறையைப்‌ 
போக்கக்கூடிய கருணா ஸமுத்திரமாகவும்‌ இருக்கிற பரமாத்மா 
விடம்‌, இப்படி. நாம்‌, 'அத்வைதத்தைக்‌ கொடு, ஞானத்தைக்‌ 
கொடு, நிறைவைக்‌ கொடு' என்றுகூடப்‌ பிரார்த்திக்க 
வேண்டியதில்லைதான்‌. இப்படியெல்லாம்‌ குறைப்பட்டு 
அழாமல்‌, சந்தோஷமாகப்‌ பக்தி பண்ணிக்‌ கொண்டிருந்தாலே 
போதும்‌. 'நம்மைப்‌ போல்‌ இப்படி ஓயாமல்‌ சஞ்சலித்துக்‌ 
கொண்டிருக்காமல்‌, நிச்சலனமாக, பரம சாந்தமாக ஒரு 
பரமாத்மா இருக்கிறார்‌. அவர்‌ கருணாசமுத்திரமாக இருக்‌ 
Apr என்று நினைத்துக்‌ கொள்ளும்போதே, நமக்கு ஆனந்த 
“மாக இருக்கிறதல்லவா? அதனால்‌, அவரை நினைத்துக்‌ 


CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


கொண்டு, இப்படி ஆனந்தப்பட்டுக்‌ கொண்டிருந்தால்‌ 
போதும்‌! இந்த ஆனந்தத்தைக்‌ கெடுத்துக்‌ கொண்டு, 'இதைக்‌ 
கொடு', “அதைக்‌ கொடு' என்று அழ வேண்டாம்‌. அவரே 
நமக்கு எதைக்‌ கொடுக்க வேண்டுமோ, அதைக்‌ கொடுத்து 
விட்டுப்‌ போகிறார்‌! 

இப்போது நமக்கு அவருடைய ஆக்ஞையாக வேதங்கள்‌ 
போட்டிருக்கிற கடமைகள்‌ இருக்கின்றன. இந்தக்‌ கடமைகளை 
ஸந்தோஷமாகச்‌ செய்து கொண்டிருப்போம்‌. கடமை எல்லாம்‌ 
காரியம்தான்‌. காரியம்‌ த்வைதம்தான்‌. அதற்காக அழ வேண்‌ 
டாம்‌. இதுவும்‌ ஸ்வாமி ஆக்ஞைதானே?' என்று சந்தோஷ 
மாகச்‌ செய்வோம்‌. மனஸ்‌ ஓடுங்க மாட்டேன்‌ என்கிறதா? 
பரவாயில்லை; அதற்காக அழ வேண்டாம்‌. ஆனால்‌ எதை 
யாவது, கண்ட கண்டதுகளை நினைத்துக்‌ கொண்டிருக்காமல்‌, 
பராசக்தியின்‌ கிருபையை நினைத்துக்‌ கொண்டிருப்போம்‌. 
அவளுடைய எல்லையில்லாத அழகை நினைத்துக்‌ கொண்டி 
ருப்போம்‌. இம்மாதிரி காரணமேயில்லாத பக்தியைப்‌ 
பண்ணிக்‌ கொண்டு, கடமையைச்‌ சுத்தமாக நடத்திக்‌ கெள 
ருந்தால்‌ அதுவே மனஸாக்கு நிறைவாகத்தான்‌ இருக்கும்‌. 
ட்ட பெரிய ந்த்‌ த்‌ 
நிறைவு என்‌ வான ஒன்று-இருந்தால்‌ இருந்து விட்ட 
ன ட்‌ கடன்‌ நம்‌ கைக்கு வராத வஸ்துவாக இருக்‌ 
AnGs! அதை நினைத்து இப்போது ஏச அழ வேண்டும்‌: 
ஏற்கனவே இருக்கிற குறைகள்‌ போதாது என்று இந்த அழுகை 
யும்‌ ஒரு குறைதான்‌! எனவே, நம்மைப்‌ பரமாத்மா இப்போது 
வைத்திருக்க ஸ்திடியிலேயே நமக்கு நிறப்‌ தமக்குப்‌ 
இருக்கிற வேத கர்மானுஷ்டானம்‌, பக்தி இவை see 
போதும்‌. வேதத்தில்‌ தை அன்றொரு 
னத்‌ தடட pee , ்‌ ae ந்தோமானால்‌, 
நமக்குக்‌ குறைப்பட்டுக்‌ கொள்ளவே தோன்றாது: 


மனஸே இல்லாமற்‌ போய்வி 


8 5 ஈச்வ ரக்ஞையாகக்‌ கர்மாக்களைப்‌ பண்ணிக்‌ 
ane Die = a காரணமேயில்லாத பக்தியை-இது 
வேண்டும்‌, அது வேண்டும்‌ என்று அழாமல்‌ ஆனந்தன்‌ 
செய்கிற தவை ணமாக வளர்க்க கொண்டே 
போவோம்‌: அப்புறம்‌ அவரே, 'இவனை நமக்கு வேறே மாதிரி 


: 33 
: CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


தனியாக விட்டுவைத்தது போதும்‌; நமக்குள்ளேயே கொஞ்சங்‌ 
கூடப்‌ பேதமில்லாமல்‌ கரைத்துக்‌ கொண்டு விடுவோம்‌' என்று 
கருணை கொண்டு அத்வைத மோக்ஷம்‌ கொடுத்து விடுவார்‌. 
அது அவருடைய காரியம்‌. அவருடைய காரியம்தான்‌. 
அதிலே நாம்‌ செய்வதற்கு எதுவும்‌ இல்லை. நம்மால்‌ முடியாத 
காரியத்தில்‌ நாம்‌ உபத்திரவப்‌ படுத்திக்‌ கொண்டு ஒரு பிரயோ 
ஜனமும்‌ இல்லை. இப்போது நமக்குத்‌ தெரிவது, நம்மை வேறு 
மாதிரி விட்டிருக்கிறார்‌ என்பதுதான்‌. இருக்கட்டுமே! அவர்‌ 
இஷ்டப்பட்டுத்தானே இப்படி விட்டிருக்கிறார்‌? இப்படித்‌ 
தனித்தனி ஜீவனாக இருக்க வேண்டும்‌ என்று நாமாக உத்தே 
சம்‌ பண்ணியா இந்த மாதிரி ஆகியிருக்கிறோம்‌? இல்லை. 
அவர்தான்‌ தன்னையே நாமெல்லாமாக ஆக்கி, தன்னிட 
மிருந்தே அவிழ்த்து விட்டாற்போல, இப்படி ஒரு பெரிய 
நாடகம்‌ போட்டிருக்கிறார்‌. அவர்‌ தமக்கு வேறு மாதிரி 
நம்மை விட்டிருந்தால்‌, அப்படியேதான்‌ வைத்துக்‌ கொள்‌ 
வோமே! இந்த ஸ்திதியிலும்‌ நம்மால்‌ முடிகிற காரியம்‌, ஒரே 
அன்போடு அவரைக்‌ கிருபாசமுத்திரமாக, ஸகல கல்யாண 
குணநிலையமாக நினைத்து நினைத்து நினைத்து அதிலேயே 
உருகிப்‌ பக்தி செய்து கொண்டு ஆனந்தமாயிருப்பது. இந்த 
ஆனந்தம்‌ போதுமே! 


ஒரு குணமும்‌, ரூபமும்‌ இல்லாத அத்விதீய நிர்குண 
ப்ரம்மத்தை: மனஸினால்‌ பிடிக்க முடியாது. ஸகுணமான 
மூர்த்திதான்‌ மனஸுக்கு விஷயம்‌. அதனிடம்‌ செலுத்துவது 
தான்‌ பக்தி. இது த்வைதம்தான்‌. இருக்கட்டுமே! அணுவுக்குள்‌ 
அணுவாக இருக்கிறவர்‌, நாம்‌ பக்தி செலுத்துகிற மூர்த்திக்குள்‌ 
மட்டும்‌ இல்லையா என்ன? அவர்‌ அணுவுக்குள்‌ அணுவாயிருப்‌ 
பது நமக்கு அனுபவத்தில்‌ ஸித்திக்க வேண்டுமென்றால்‌, 
அவரே அப்படிப்‌ பண்ணிவிட்டுப்‌ போகட்டும்‌. அவர்‌ ஸர்வ 
வியாபகர்‌, நீக்கமற நிறைந்தவர்‌ என்றால்‌, நாம்‌ அன்போடு 
பூஜிக்கிற ரூபத்திலும்‌ இருக்கத்தானே வேண்டும்‌? அவரே 
எல்லாமும்‌ என்று நாம்‌ அனுபவித்துத்‌ தெரிந்து கொள்ள 
வேண்டுமானால்‌, இதை அவரே தெரிவித்துவிட்டுப்‌ . போகி 
றார்‌! தெரிவிக்கிறார்‌, தெரிவிக்காமல்‌ போகிறார்‌, அது அவர்‌ 
கரரியம்‌. அதைப்‌ பற்றி நமக்குக்‌ கவலை இல்லை. நமக்கு 
இப்போது அவரைப்‌ பக்தியோடு ஸ்மரித்துக்‌ கொண்டிருக்கிற 
ஆனந்தமே போதும்‌. அதில்‌ உண்டர்கிற்‌ நிறைவே போதும்‌. 

34 
6-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


ஸ்தவத்தில்‌ நிறைந்த நிறைவாக இண்ட 
ர்குணமாக இருக்கட்டும்‌, அத்வைதமாகத்தான்‌ இருக்க 
cee மக்கு என்ன வந்தது? நம்மால்தான்‌ அதைத்‌ 
ர கொள்ள i வாஸ்தவத்தில்‌ அவர்‌ 
ற, நமக்கு த்வைதமாகத்‌ தெரிகிற இத்தனை 


யிருந்தாலும்‌, i ) | 
1S இத்தனை அன்பு, இத்தனை அற்‌ த 
அவரிடமிருந்து வந்திருப்பதால்‌, அவரை அத்தை 


யமும்‌, கருணையும்‌, ஞானமும்‌ உள்ள மூர்த்தி கம்‌ 
்‌ 3 é a. ofa 
ன வம்‌ செலுத்திப்‌ வக! போகிறார்‌. அவரு 
அவரேதான்‌ காட்ட முடியும்‌. 
ற்‌ | பம்‌ 
நாம்‌ செய்யக்‌ கூடியது, நம்‌ ச்ட்‌ அ 
எப்படி. வந்தால்‌ ஆனந்தமாக இருக்கிறதோ 2 ம்பிப்போம்‌: 
துப்‌ பக்தி செலுத்துவதுதான்‌. அதைச்‌ செய்ய ஆ 
்‌ தால்‌ ௰லியிருக்கிறார்‌: 
பகவானே கதையில்‌ இப்படித்தான்‌ சொல்லியிரு: ae 
யாவான்‌ யச்சாஸ்மி ததவத: 


பக்த்யா மாம்‌ அபிஜானாதி வா விசதே தத்‌ அனந்தரம்‌! 


ததோ மாம்‌ தத்வதோ ஜஞாத்‌ 
ஒருத்தன்‌ என்னிடம்‌ பக்தி. செலுத்திக்‌ று. cums 
தால்‌, நான்‌ யார்‌, எப்படிப்பட்ட 
தெரிந்து கொள்கிறான்‌. அ 
தெரிந்து கொண்டபின்‌, எனககு த 
ளேயே புகுந்து விடுகிறான்‌ எ 


i தற மட்டுந்தான்‌ 
அவருக்கு வெளியிலே நாம்‌ இரு ளேயே புகுந்து 


: - ரம்‌. ௨ 
அவரைப்‌ பார்த்து பக்தி று நாம்‌ வேறு இல்லை. 
விட்டால்‌? அப்போது அல விடுவோம்‌: 


ப்‌ ன்‌ : I - க்தி 

ஒன்றாக, அத்வைதமாக ட்‌ ன்றால்‌, என்னிடம்‌. பக்தி 

ப்‌ எப்போது ப்‌ ர்த்து கொண்டபின்தான்‌ 
என்னைத்‌. i 3 oy 


செய்து, உள்ளபடி. bs ர? $i 
றார்‌, 'ததோ மால றம்‌ என்று அர்த்தம்‌. இப்‌ 

பு பின்னா்‌ எப்‌ ப்புதம்‌ க்க வேண்டியது 
என்பதற்கும்‌ அ யது பக்தி: அன்‌ ச்‌ கொண்‌ 
போது பண்ணப்‌ நடச்சட்டும்‌! 58 ப ருக்கிறேன்‌. என்‌ 
அந்தச்‌ சமயத்தில்‌ : அ உள்ளபடி. எப்படியிருக்‌ கன்ட 
டேயிரு: அப்புறம்‌ 2 உன்னை அத்வைதமாகக்‌ ௧ ரத்து: 
பதை நானே காட்ட” 


= 35 x 
-CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy * 


கொள்கிறேன்‌” என்கிறார்‌. 


'தத்வத:', 'தத்வத:” என்று இரண்டு தடவை சொல்கிறார்‌. 
அதாவது “பக்தியினால்‌ என்னை உள்ளபடித்‌ தெரிந்து கொள்‌ 
கிறான்‌; உள்ளபடித்‌ தெரிந்து கொண்டபின்‌ நானே ஆகிவிடு 
கிறான்‌” என்கிறார்‌. 


பக்தியினால்‌ அவரை உள்ளப்டித்‌ தெரிந்து கொள்கிறோம்‌ 
என்றால்‌, பக்தி செய்கிறபோது அவரை உள்ளபடித்‌ தெரிந்து 
கொள்ளவில்லை என்றுதான்‌ அர்த்தமாகிறது. பக்தி செய்த 
தற்குப்‌ பலனாகத்தான்‌ அவர்‌ தமது வாஸ்தவ ஸ்வரூபத்தைத்‌ 
தெரிவிக்கிறார்‌. அப்படியென்றால்‌, பக்தி செய்யும்போது 
அவரை நமக்கு உள்ளபடித்‌ தெரியவில்லை என்றுதானே 
அர்த்தம்‌? . 


'தெரியாதவரிடம்‌ எப்படிப்‌ பக்தியைச்‌ செலுத்துவது?” 
என்றால்‌ பக்தி ஆரம்பிக்கிற சமயத்திலும்‌ அவர்‌ அடியோடு 
தெரியாதவரல்ல; உள்ளபடி; அதாவது அவருடைய பூர்ண 
ஸ்வரூபம்தான்‌ இப்போது நமக்குத்‌ தெரியவில்லை. அந்தப்‌ 
பூர்ணம்தான்‌ அத்வைதமாக, ஒரே நிறைவாக, மனஸாக்கு 
எட்டாமல்‌ இருப்பது. அந்த, வாஸ்தவ ஸ்வரூபம்‌ நமக்குத்‌ 
தெரியா விட்டால்‌ போகட்டும்‌. அதனால்‌ பாதகமில்லை. அது 
தெரிந்து விட்டால்தான்‌ பகவான்‌, பக்தன்‌ என்ற பேதமே 
யில்லையே! அப்புறம்‌ பக்திக்கு இடம்‌ ஏது? பக்திக்கு விஷயம்‌ 
அபூர்ணமாகத்தான்‌ இருக்க முடியும்‌. பக்தன்‌ வேறு, பகவான்‌ 
வேறு என்கிறபோதுதான்‌ பக்தி உண்டு. அதாவது பக்தியின்‌ 
போது பக்தனையும்‌ தாமேயாகக்‌ கரைத்துக்‌ கொள்ளாத 
மாதிரித்தான்‌ பகவான்‌ இருக்கிறார்‌. அந்த அளவுக்கு அபூர்ண 
மாகத்தான்‌ இருக்கிறார்‌. அவர்‌ பக்தன்‌ மனஸாக்குப்‌ பிடிபடு 
வதாலேயே அபூர்ணம்தான்‌. இருந்து விட்டுப்‌ போகட்டும்‌. 
நம்மையும்‌ அதற்குள்ளேயே கரைத்துக்‌ கொண்டுவிட்ட 
பூர்ணத்தை நாம்‌ நினைக்காததால்‌ பரவாயில்லை. நினைக்க 
முடியாததை எப்படி நினைப்பது? ஆனாலும்‌, அந்தப்‌ பூர்ணத்‌ 
தையே கொஞ்சம்‌ அபூர்ணமாக்கி, அனந்த கல்யாண குண 
நிலையமாக, ஓரே அழகும்‌, கிருபையுமாக ஒரு ஸ்வரூபத்தை 
நம்‌ மனஸினால்‌ நினைத்துப்‌ பார்க்க முடிகிெதல்லவா? 
இந்த ஸ்வரூபத்திடம்‌ பக்தி. பண்ணி, நெக்குருகி நெக்குருகி 

36 
CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


SO Se 


இக்‌ இறதல்லவா? இம்மாதிரிப்‌ பக்தி பண்ணினால்‌ 
ட ite Ghar Bice திருபையோடு வருகிறார்‌. 
a வாஸ்தவ ஸ்வரூபத்தைத்‌ தானே பிரகாசித்துவிட்டுப்‌ 
போகிறார்‌; அவரோடு நம்மை அபேதமாக ஆக்கிக்‌ கொள்‌ 
றார்‌. அதெல்லாம்‌ அவர்‌ வேலை. 


பக்தி செய்கிறபோது, நாம்‌ நினைப்பது அவருடைய 
வாஸ்தவ ஸ்வரூபத்தை இல்லைதான்‌. ஆனால்‌ அந்த யதார்த்த 
ஸ்வரூபத்தை அறிய இந்தப்‌ பக்தியை விட்டால்‌ வேறு வழி 
யில்லை. 


“பக்த்யா மாம்‌ அபிஜானாதி': ப ததை 
அறிந்துகொள்கிறான்‌'. “ஏதோ கொஞ்சம்‌ தெ க 
மட்டுமில்லை'-'ஜானாதி'-மட்டுமில்லை: அ ஜான த்த 
றாக, முழுக்க, அதாவது வாஸ்தவ ஸ்வர தல்‌ 
கொண்டு விடுகிறான்‌. பிறகு ஒன்றாகி டுகிறான்‌. 


க போ 
அது பிற்பாடு நடக்க வேண்டில்‌ ச்‌ ர்வ 
பரமாத்மாவை வேறாகவே ர்‌ இல்லாமல்‌ ஸகுண 
நிறைந்த நிறைவான முழு AAO நமக்குக்‌ இடைக்கற நிறை 

மாகவே பக்தி செய்வோம்‌. இதி a 
விலேயே திருப்தியாக இருப்போம்‌: 

்‌ ‘gees அனுக்ரஹாத்‌ ஏவ 
: ஸ்திரங்களில்கூட: RET. றக்‌ 
லத ச ணு ப க 

டம்‌ - i க்கு ன்‌ ல 
ஈச்வர அலவன்‌ ஒருக்க உண்டாகும்‌ ண 
அத்வைதத்தில்‌ ஒ ae ஜீவனுக்கு ASMUSSS® 

வனப்‌ ' : வரன்தான்‌ ஒரு ன்‌ ee ட 
அத்‌ இப்படி சான்‌ என்றாலே, அப்படி ee. ae 
ஜீவனுக்கு வேறாக உட்கார்ந்திருக்கிற டவல்‌. என்ற்‌ பாவத்தி 
ட னக்கு வேறாக எத்த அ ணை கொண்டு 
ஈச்வரன்‌ த த எப்படி, எதனிடம்‌ கரு aaa 
லேயே இருந்த ன முடியும்‌? தனக்கு வேறாக இ டர்‌ 
AOD eC Te அல கையினால்‌ 
இருப்பதாக ன்‌ ய்யவே இடம்‌ ஏற்படுகிறது? ஆகை : 
்‌ ‘ ச்‌ ees ரொம்பவும்‌ "வேடிக்கையாக, 
இந்த மாயா ரி இருக்கிற நாம்‌ மட்டும்தான்‌ நமக்குப்‌ 

37 


CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


பரமாத்மா வேறு என்று நினைக்காமல்‌, அந்தப்‌ பரமாத்மாவும்‌. 
இப்படியே நம்மை வேறாக நினைத்து விளையாடுவதாக 
ஆகிறது! “இந்த ஜீவன்‌ தானாக அத்வைதத்துக்கு ஆசைப்பட 
வில்லை; ஈச்வரன்தான்‌ அந்த ஆசையை உண்டாக்குகிறான்‌” 
என்றால்‌ ஜீவனுக்கு வேறு மாதிரி அவன்‌ இருக்கிறான்‌”; 
அப்புறம்‌ வேறாக இருக்க வேண்டாமே என்ற ஆசையை 
ஜீவனுக்கு அனுக்ரஹம்‌ பண்ணுகிறான்‌ என்றுதானே அர்த்தம்‌? 
அனுக்ரஹம்‌ பண்ணுகிறவன்‌, அனுக்ரஹத்தைப்‌ பெற்றுக்‌ 
கொள்கிறவன்‌ என்று இரண்டு பேர்வழிகள்‌ இருந்துவிட்டால்‌ 
த்வைதம்தான்‌. 'அனுக்ரஹம்‌ பெறுவதற்காக ஒருத்தன்‌ இருக்‌ 
கிறான்‌. அவனுக்கு அதைச்‌ செய்கிறேன்‌” என்று ஈச்வரனே 
வேறு மாதிரி இருக்கிறபோது, நாமும்‌ அவனை வேறாகவே 
நினைத்துப்‌ பக்தி செய்வதில்‌ பிசகே இல்லை. 


அனுக்ரஹம்‌ செய்வதற்காக அவன்‌ வேறு மாதிரி இருக்‌ 
கிறான்‌. அத்வைத வாஸனையையும்‌ அவனே ஏற்படுத்துகிறான்‌ 
என்றபின்‌, அந்த அனுக்ரஹ மூர்த்தியே அத்வைத அனுபவத்‌ 
தையும்‌ கொடுத்துவிட்டுப்‌ போகட்டுமே! வாஸனையை 
உண்டாக்கினவன்தான்‌, அதைப்‌ பூர்த்தி: பண்ண முடியும்‌. 
பூர்த்தி பண்ணுவதற்காகத்தானே வாஸனையை உண்டாக்கு 
கிறான்‌? இப்படி ஒரு நல்ல ஆசையை உண்டாக்னெவன்‌ 
அப்புறம்‌ கைவிட்டு விடுவானா? தான்‌ ஆரம்பித்த காரியத்தை 
அவனே செய்து முடித்துக்‌ கொள்கிறான்‌. முடிக்கிறான்‌, முடிக்க 
வில்லை; அது. அவன்‌ சமாசாரம்‌. அதில்‌ நம்‌ காரியம்‌ எதுவும்‌ 
இல்லை. 


நம்‌ காரியம்‌ அவனை ஸகுணமாக உபாஸிப்பது. இதனால்‌ 
அவனுக்குக்‌ குறை உண்டாக்கி விட்டோமே என்று துக்கப்பட 
வேண்டாம்‌. அவனேதான்‌ சொல்கிறானே, “முதலில்‌ நீ 
என்னை என்னவென்று நினைத்துப்‌ பக்தி பண்ணினாலும்‌ 
அப்படியே ஒரு மாதிரி இருப்பேன்‌. அப்புறம்‌ வாஸ்தவத்தில்‌ 
நான்‌ என்னவோ அதுவாக நானே பிரகாசித்து விடுவேன்‌?” 
என்கிறானே! பத்‌ ம்ம்‌ 


+ * “i ர்‌ 
பிரகாசிப்பது அவர்‌ காரியம்‌. அவரை நாம்‌ பிரகாசிக்கப்‌ 


38. 


CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


பண்ண முடியாது. முடியாததற்கு நாம்‌ பிரயத்தனப்படுவது 
வியர்த்தம்தான்‌; இருக்கிற குறையை ஜாஸ்தியாக்கிக்‌ கொள்‌ 


வதுதான்‌. 


அவனைத்‌ தவிர வேறு அடியோடு இல்லை என்பது 
அத்வைதம்‌. உயிர்‌ என்று, ஜீவாத்மா என்று ஒன்று இருந்தா 
லும்‌, உயிருக்குயிராக, அந்தர்யாமியாக அவன்‌ ஒருத்தனே 
இருக்கிறான்‌ என்பது விசிஷ்டாத்வைதம்‌. அவன்‌ வேறு, நாம்‌ 
வேறுதான்‌; ஆனால்‌ அவன்தான்‌ ஆட்டிவைத்துக்‌ கொண்டிருக்‌ 
இறான்‌ என்பது த்வைதம்‌. த்வைதம்தான்‌ நமக்கு நன்றாகத்‌ 
தெரிகிறது. தெரிந்ததைப்‌ பிடித்துக்‌ கொண்டோமானால்‌, 
மேலே மேலே தெரிந்து, கொள்ள வேண்டியதை அவனே 
தெரியப்படுத்துவான்‌. அப்போது அணுவுக்குள்‌ அணுவாக, 
உயிருக்கு உயிராக அவனை அனுபவிப்போம்‌. அப்புறம்‌ நாம்‌ 
அனுபவிக்கிறோம்‌, அவனை அனுபவிக்கிறோம்‌ என்ற வித்தி 
யாசம்கூட இல்லாமல்‌, அத்வைதமாகி விடுவோம்‌. இதெல்‌ 
லாம்‌ பரமாத்மாவின்‌ அனுக்ரஹத்தினால்‌ நடக்க வேண்‌ 
டியவை. நம்மால்‌ நடத்திக்‌ கொள்ள முடிவதாகத்‌ தெரிவது, 
கடமையைப்‌ பண்ணுவது; கூடிய மட்டும்‌ நம்முடைய ஆசைக்‌ 
காக இல்லாமல்‌, ஈசுவர ஆக்ஞை இப்படி என்று காரியம்‌ 
பண்ணுவது; அவனிடம்‌ பக்தியோடு இருப்பது; இதுதான்‌ 
ஸ்வாமியை நினைக்காமல்‌, வெறுமே “அன்புருவமாக இரு”, 
பிரேம ஸ்வரூபமாக  இரு' என்றால்‌, நம்மால்‌ முடிய 
வேயில்லை. காரியம்‌ உள்ள மட்டும்‌ கோபமும்‌ த்வேஷமும்‌ 
வரத்தான்‌ செய்கின்றன. ஆனால்‌ அன்புருவான ஸ்வாமியிடம்‌ 
நாம்‌ அன்பு வைத்து, காரியங்களை அவருக்கே அர்ப்பணம்‌ 
செய்யத்‌ தொடங்கினால்‌, தானாகவே எல்லாரிடமும்‌ அன்பு 
மயமாகிறோம்‌. இந்த அன்பே .பெரிய ஆனந்தம்‌, நிறைவு? 


மனஸை ஆடாமல்‌ நிறுத்தி, அத்வைதமாக ஸத்யத்தை 
அனுபவிக்க முடியாத நாம்‌, “நீ வேறு, நான்‌ வேறு' என்றே 
.த்வைதமாகப்‌ பக்தி பண்ணி, அந்த ஸந்தோஷத்திலேயே 
இருப்தியாக இருப்போம்‌. அப்புறம்‌ அவனே விசிஷ்டாத்வைத 
மாக உயிருக்குயிராகப்‌ பிரகாசிக்கட்டும்‌; அல்லது அத்வைத 
மாக ஆக்கிக்‌ கொள்ளட்டும்‌. 

முக்கியமாக ஒரு சரீரம்தான்‌ நம்மை அவனுக்கு வேறு 

5 39 3 


CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


மாதிரி ஆக்கியிருக்கிறது. இந்தச்‌ சரீரத்துக்குள்‌ அந்தர்யாமி 
என்றுகூட அவனை வைத்துக்‌ கொள்ளாமல்‌, சரீரத்தோடு 
நின்று, வேறு வேறாகவே இருந்து விட்டால்‌ த்வைதம்‌. 
அப்படி த்வைதமாக இருந்தால்கூட, அழகுப்‌ பிரவாஹமாக, 
கருணா ஸமுத்திரமாக ஒரு பராசக்தியை நினைத்துப்‌ பக்தி 
செய்ய முடியும்‌; அதிலிருந்து கிடைக்கிற ஆனந்தத்தைப்‌ பெற 
முடியும்‌. ஆகையினால்‌, உயிர்‌-உயிருக்குயிர்‌ என்ற பேதம்‌ 
அடி.பட்டுப்போன அத்வைதத்துக்கோ, “உயிர்‌ நாம்‌, 
உயிருக்குயிர்‌ அவர்‌' ,என்ற விசிஷ்டாத்வைதத்துக்கோ தவிக்‌ 
காமல்‌, த்வைதமாகவே, 'நாம்‌ இப்படி உடல்‌ எடுத்திருக்‌ 
கிறோம்‌; இந்த உடம்புதான்‌ நாம்‌; இதை வைத்துக்‌ கொண்டும்‌ 
அந்தப்‌ பரமாத்மாவை, பராசக்தியை நினைத்து ஆனந்திக்க 
முடிகிறதோ இல்லையோ? இப்படியேதான்‌ இருப்போமே! 
இந்த உடம்பு என்ன, இன்னும்‌ புழு உடம்பு வந்தாலும்‌ வந்து 
விட்டுப்‌ போகட்டுமே! அந்தப்‌ புழு அவனுக்கு வேறாகவே 
இருந்தாலுங்கூட அவனை நினைக்க முடியுமானால்‌, அவன்‌ 
அதை மோக்ஷ லோகத்தில்‌ சேர்த்துக்‌ கொள்வானானால்‌, 
அப்படித்தான்‌ வேறாகவே ஆனந்தமாக இருந்துவிட்டுப்‌ 
போவோமே!” என்று நம்மைத்‌ திருப்தியுள்ளவர்களாக ஆக்கிக்‌ 
கொள்ளவேண்டும்‌. 


புழுவாய்ப்‌ பிறக்கினும்‌ புண்ணியா உன்னடி என்மனத்தே 
வழுவாதிருக்க வரம்‌ தரவேண்டும்‌ 


என்று அப்பர்‌. ஸ்வாமிகள்‌ சொன்ன மாதிரி, பகவத்‌ ஸ்மரணம்‌ 
எப்போதும்‌ இருக்க வேண்டும்‌ என்பதுதான்‌ விஷயம்‌. அது 
இருப்பதே அலாதி ஆனந்தம்‌. இந்த ஆனந்தம்‌ நம்‌ அஞ்ஞான 
நிலையிலேயே காரிய சாத்தியமாக இருக்கும்போது, உடம்பு 
இருக்கிறதே, மனஸு இருக்கிறதே, இதெல்லாம்‌ தொலைந்து 
ஆத்மா மட்டும்‌ பிரகாசிக்கவில்லையே!' என்று துக்கப்பட 
வேண்டாம்‌. 


அப்பர்‌ ஸ்வாமிகள்‌ பக்தர்‌; ஆதலால்‌ அவர்‌ இப்படிச்‌ 

சொன்னது பெரிசில்லை. ஞான மார்க்கத்துக்கு, அத்வைதத்‌ 

துக்குப்‌ பரமாசாரியாளாக இருக்கிற நம்‌ சங்கர பகவத்பாதர்‌ 

களே, "சிவானந்த லஹரி? யில்‌, “நான்‌ புழுவாகத்தான்‌ பிறந்து 

விட்டுப்‌ போகிறேனே! இல்லை, கொசுவாகத்தான்‌ பிறந்து 
son 


CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


விட்டுப்‌ போகிறேனே! அதனாலெல்லாம்‌ என்ன மோசம்‌ 

போய்விட்டது? இல்லை, ஒரு மாடாகத்தான்‌ ஜன்மா எடுத்‌ 

தால்‌ என்ன? உன்னுடைய பாதத்தை ஸ்மரிக்கிற பரமானந்த 

வெள்ளத்தில்‌ மட்டும்‌ ஹ்ருதயம்‌ தோய்ந்து கிடக்குமானால்‌, 

அப்போது எந்த உடல்‌ வாய்த்தால்தான்‌ என்ன? என்கிறார்‌. 
நரத்வம்‌ தேவத்வம்‌ நகவன ம்ருகத்வம்‌ மசகதா பசுத்வம்‌ 
கீடத்வம்‌... 


4 லாட eee oes See வ nn 
டம்‌ புழு. '8டத்வம்‌' தான்‌ அப்பா i 
வாய்ப்‌ பிறக்கினும்‌'. மசகதா-கொசுத்தன்மை; Mosquito இதிலி 
ருந்து வந்ததுதான்‌. கொசுவாக இருந்துங்கூட பக்தி பண்ண 
முடியுமானால்‌, அந்த ஜன்மா எடுக்கக்கூட பயப்பட 
வேண்டாம்‌. 


மனுஷ்ய உடம்பாக இத்‌ அத Sees 
கொண்டே ஆனந்தமாகப்‌ பக்தி பண்ணக்‌ © , i 
பண்னி நிறைந்த அன்போடு கர்மாவை? ட்ட 
முடிகிறபோது, “உடம்பு வேண்டாம்‌; புனா இன்னா ப்‌ 
டாம்‌' என்றெல்லாங்கூட ப்ரார்த்திக்க வேண்டியதில்லை. 
எப்படிப்பட்ட ஜன்மா வாய்த்தா 
அன்பே உருவான தாயாகப்‌ 
ரதேவதையின்‌ சரணாரவிந்தத்‌ 


எந்த உடம்பு வந்தாலும்‌, 
லும்‌, அந்தப்‌ | பரமாத்மாவை 
பாவித்து, ஸாக்ஷாத்‌ அந்தப்‌ ப கன்‌ சதக பகு 
ம்‌ நீங்‌ னைவை வைத்து விட்டால்‌ போது 
த்‌ ஞானப்பால்‌ கொடுக்கிறவள்‌. கம்ப்‌ ee 
See wenn ம்‌ நம்‌ மனஸிலிருக்கிற. அழுக்கை ௭ es 
ன்‌ வள்‌! அது பளிச்சென்று ஸ்வச்சமா 
றி ran ஆசி, அதன்‌ ஆட்டமெல்லாம்‌ நின்று 
பண்‌ பர பம்‌ தானே அதில்‌ பிரகாசித்துவிடும்‌. 
ன்‌ அனுக்ரஹிப்பாள்‌. இப்படித்தான்‌ 
i ; ம்‌. 
அனுக்ரஹிக்க வேண்டும்‌. என்று தாம்‌. சொல்ல்‌ வண்டா 


கொண்டு. Gram ப 
குயிராக அனுபவிக்கிற 
ள்‌ வறு : 
வேறு, நாம்‌ 2 41 
ses CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


விடுகிற நிலையைத்தான்‌ தரட்டும்‌. எதுவானாலும்‌ சரி! 


அந்த நிலை நமக்குத்‌ தெரியாதது, அதைத்‌ தரப்‌ போகிற 
தும்‌ இன்னொருத்தர்‌. நமக்குத்‌ தெரிந்தது த்வைதம்‌. ஏன்‌ 
த்வைதம்தான்‌ தெரிகிறது என்றால்‌ மனஸ்‌ நிற்கவில்லை, 
மனஸு ஏன்‌ நிற்கவில்லை என்றால்‌ ஆசாபாசம்‌, த்வேஷம்‌, 
பயம்‌, துக்கம்‌ எல்லாம்‌ நமக்கு இருக்கின்றன. இவற்றிலேயே 
அலைந்து கொண்டு மனஸு அசுத்தமாகி விட்டதால்‌ நிற்க 
மாட்டேன்‌ என்கிறது. அதனால்‌ முதலில்‌ நமக்குச்‌ சித்தசுத்தி வர 
வேண்டும்‌. அதற்குக்‌ கடமையைச்‌ செய்து கொண்டு பரமாத்‌: 
மாவைப்‌ பக்தியோடு நினைத்துக்‌ கொண்டிருப்பதுதான்‌ வழி. 
இதைச்‌ சந்தோஷமாகச்‌ செய்வோம்‌. 


செய்து பார்த்தால்‌ இதுவே ஆனந்தமாயிருக்கும்‌. சித்த 
சுத்தி அது இது என்ற லக்ஷ்யங்களைக்கூட அப்போது நாம்‌ 
நினைக்க மாட்டோம்‌. ஆனந்தமாகப்‌ பக்தி பண்ணிக்‌ 
கொண்டு, அன்பாகக்‌ காரியங்களைச்‌ செய்து கொண்டு, நாம்‌ 
பாட்டுக்கு நிம்மதியாக இருக்க ஆரம்பித்து விடுவோம்‌. 
அனுக்ரஹத்தைப்‌ பராசக்தி தானாகப்‌ பண்ணுவாள்‌. அது 
இப்படித்தான்‌ இருக்க வேண்டும்‌ என்று நாம்‌ கட்டாயப்படுத்த 
முடியாது! நமக்கு நிஜமான பக்தி உண்டாகி ஆனந்தமாக 
இருக்கத்‌ தெரிந்து கொண்டோமானால்‌, கட்டாயப்படுத்தவும்‌ 
தோன்றாது. அதனால்‌ அவளுக்கு எப்படி இஷ்டமோ அப்படி 
த்வைதமாகவே வைத்து அனுக்ரஹம்‌ செய்யலாம்‌; அல்லது 
அந்த அனுக்ரஹம்‌ விசிஷ்டாத்வைதமாக இருக்கலாம்‌; 
.அத்வைதமாக இருந்தாலும்‌ இருக்கலாம்‌. எதுவானாலும்‌ சரி 
என்று அந்தப்‌ பராசக்தியின்‌ கையில்‌ விட்டுவிட்டு, நாம்‌ பக்தி 
பண்ணிப்‌ பண்ணியே பரமானந்தமாக இருந்து கொண்டிருப்‌ 
போம்‌. 


அத்வைதந்தான்‌ பரம ஸத்தியம்‌. நாம்‌ மனஸை நிறுத்தி 
விட்டு அந்த ஸத்தியத்தை அனுபவிக்க முடியுமானால்‌ விசேஷந்‌ 
தான்‌. ஞான மார்க்கம்‌ இதற்காக ஏற்பட்டதுதான்‌. “அனால்‌ 
நம்மில்‌ பெரும்பாலாருக்கு அதில்‌ போக முடியவில்லையே! 
இதற்காக அழுது கொண்டேயிருக்க வேண்டியதுதானா?” 
என்று தோன்றியது. அப்புறம்‌, “அழவேண்டாம்‌. நம்மால்‌. 
முடிந்த கர்மத்தையும்‌, பக்தியையும்‌ அழாமல்‌ பண்ணிக்‌ 

re 


CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


கொண்டிருந்தாலே போதும்‌. ஸகலப்‌ பிரபஞ்சங்களின்‌ 
வியவகாரங்களையும்‌ நடத்திக்‌ கொண்டிருக்கிற பராசக்தியின்‌ 
சித்தப்படிதான்‌ நமக்கு அத்வைத ஸித்தி உள்பட எந்த 
லக்ஷ்யமும்‌ ஸித்திக்குமாதலால்‌, நாம்‌ இருக்கிற நிலையிலேயே 
நமக்கு ஒரு நிறைவையும்‌, இதற்கும்‌ மேலே நிறைந்த நிறை 
வான அத்வைதத்தையுங்கூட அந்தப்‌ பராசக்தியின்‌ 
அனுக்ரஹத்தால்‌ பெற்றுவிடலாம்‌” என்ற தெளிவு 
உண்டாயிற்று. அதைத்தான்‌ சொன்னேன்‌! 


மூன்றாவது வழி 


எந்தக்‌ காரியத்தையும்‌ முறையுடன்‌ படம வேண்டும்‌. 
முறை தப்பி ஒரு காரியத்தைச்‌ செய்தால்‌ கஷ்டந்தான்‌ 
உண்டாகும்‌. “நியாயம்‌” என்றாலும்‌ முறை என்றே டப்‌ 
சாலையில்‌ செல்லும்போது இடது பக்கம்‌ போக வேண்டும்‌ 
என்றால்‌, எல்லோரும்‌ இடது பக்கமாகப்‌ போவதுதான்‌ 
முறையாகும்‌. பெரியோர்கள்‌ ஒவ்வொரு காரியத்துக்கும்‌ ஒரு 
பொதுவான முறையை ஏற்படுத்தியிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
போட்டிருக்கும்‌ வழியில்‌ செல்வதுதான்‌ நல்லது: 


பகவானிடம்‌ போவதற்கு இரண்டு முறைகளை * தியாயங்‌ 

_ வகுத்துத்‌ தந்திருக்கிறார்கள்‌. ஒன்று குரங்குக்‌ குட்ட 
னது படக பட்டா குட்டி முறை. ஸம்ஸ்கிருதத்தில்‌ 
பூனை என்பதற்கு மார்ஜாரம்‌ என்றும்‌, குரங்கு என்பதற்கு 
மர்க்கடம்‌ என்றும்‌ பெயர்‌. கிசோரம்‌ என்றால்‌ குட்டி எ 
அர்த்தம்‌. ஆகவே ஸம்ஸ்கிருதத்தில்‌ இவை மர்க்கட கி LAD 
நியாயம்‌ என்றும்‌, மார்ஜார இசோர நியாயம்‌ என்றும்‌ வழங்கு 


கின்றன. 


ட்டால்‌, அக்‌ குட்டியானது தானாக 


்‌ போ 
பப Oe ற்றோரிடத்துக்குப்‌ போகும்‌ சக்தி 
43 


நடந்து ஓரிடத்திலிருந்து ம 


CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


பெறும்‌ வரையில்‌, அதைத்‌ தாய்ப்‌ பூனையே தன்‌ வாயினால்‌ 
கவ்விக்‌ கொண்டு தூக்கிச்‌ செல்கிறது. இதே போலத்தான்‌ 
புலியும்‌. புலிக்குப்‌ பூனை மாமா முறை ஆக வேண்டும்‌ 
என்பார்கள்‌. புலிக்கு வேட்டையாடுதல்‌, தாண்டுதல்‌, பதுங்கிப்‌ 
பாய்தல்‌ ஆகிய” எல்லாவற்றையும்‌ பூனை சொல்லிக்‌ 
கொடுத்ததாம்‌. ஒன்றை மட்டும்‌ சொல்லித்‌ தரவில்லை. 
தானோ மிகவும்‌ சிறியவன்‌, எல்லாவற்றையும்‌ சொல்லித்‌ 
தந்தால்‌ தனக்கே ஆபத்து வந்துவிடும்‌ என எண்ணி, மரத்தில்‌ 
ஏறுதல்‌, சுவரில்‌ ஏறுதல்‌ முதலியவற்றைப்‌ புலிக்குச்‌ சொல்லித்‌ 
தரவில்லையாம்‌! புலிக்கும்‌ பூனைக்கும்‌ தன்‌ குழந்தைகளிடத்‌ 
தில்‌ வாத்ஸல்யம்‌, பிரியம்‌ அதிகம்‌. 


பகவான்‌ எல்லாக்‌. குழந்தைகளுக்குமே, தாயை மயக்கக்‌ 
கூடிய சக்தியைத்‌ தந்திருக்கிறார்‌. அப்போதுதான்‌ இக்குழந்தை 
வாழ வழி உண்டு என்பதாலேயே .மாயாவியாகிய பகவான்‌ 
அதற்கு ஏமாற்றும்‌ வித்தையைச்‌ சொல்லித்‌ தந்திருக்கிறார்‌. நம்‌ 
கர்மாவை அனுபவிப்பதற்கு உடம்பு வேண்டும்‌; அந்த உடம்பு 
வளர உணவு வேண்டும்‌. இதற்காகவே, (நமக்கு இந்த உண்மை 
தெரியாவிட்டாலும்‌) நாம்‌ நம்‌, வயிற்றில்‌ ஆகாரத்தைப்‌ 
போடுகிறோம்‌. உடல்‌ வளர்கிறது. இதற்காக நாக்கு என்ற ஓர்‌ 
உறுப்பு இருக்கிறது. நாக்கில்‌ நமக்கு GH தெரிகிறது. ரசி 
இல்லையென்றால்‌ நாம்‌ சாப்பிட மாட்டோம்‌. உடலுக்குள்‌ 
உணவு செல்லாது. ஆகவேதான்‌ நாக்கில்‌ ருசியைக்‌ கொடுத்து 
அதன்‌ மூலம்‌ உடலானது உணவைப்‌ பெற்றுக்‌ கர்மாவை 
அனுபவிக்கும்படிப்‌ பகவான்‌ செய்திருக்கிறார்‌: இவ்வாறெல்‌ 
லாம்‌ நாம்‌ கர்மாவை அனுபவிக்கப்‌ பண்ணுவதற்காகவே 
பகவான்‌ பல தந்திரங்கள்‌ செய்திருக்கிறார்‌. பகவான்‌ குழந்தை 
களுக்கு மயக்கும்‌ சக்தியைக்‌ கொடுத்து அதை நாம்‌ பிரியத்‌ 
துடன்‌ வளர்க்க வைத்து, நம்மை ஏமாற்றுகிறார்‌. ஆனாலும்‌ 
பகவானின்‌ ஏமாற்றுவித்தை சாதாரண மக்களிடம்தான்‌ 
பலிக்கும்‌. ஞானியைப்‌ பகவான்‌ ஏமாற்ற முடியாது. ஞானி 
பகவானையே ஏமாற்றி விடுவான்‌. 


“சிக்ஷா சாஸ்திர'த்தில்‌ வேத அக்ஷரங்களுக்கு இலக்கணம்‌ 
கூறப்பட்டுள்ளது. அதில்‌ வேதத்தை எப்படிக்‌ கற்க வேண்டும்‌, 
எப்படி உச்சரிக்க வேண்டும்‌ என்று கூறப்பட்டுள்ளது. 
“எப்படிப்‌ பெண்‌ புலியானது தன்னுடைய குட்டியை ஆபத்‌ 
CC-0. In Public Domain. Digitized by Muthulaksh 


1 


திலிருந்து காக்கத்‌ தன்‌ வாயில்‌ கவ்விச்‌ செல்கிறதோ, அப்படி 
வேதத்தை உச்சரிக்க வேண்டும்‌' என்று சொல்லப்பட்டிருக்‌ 
Angi*. புலி தன்னுடைய குட்டியை வாயில்‌ கவ்விக்‌ 
கொண்டு போகும்போது, குட்டியின்‌ உடலிலே பற்காயம்‌ 
ஏற்பட்டு விடக்கூடாது, குட்டி கழே விழுந்து விடவும்‌ கூடாது. 
அதுமட்டுமின்றி ஆபத்திலிருந்து தப்புவதற்காகத்‌ தாய்ப்புலி 
வேகமாகவும்‌ ஓட வேண்டியிருக்கும்‌. இந்நிலையில்‌ புலி, 
குட்டியை எவ்வளவு ஜாக்கிரதையாக வாயில்‌ பதமாகக்‌ 
கவ்விக்‌ காக்கிறதோ, அவ்வளவு சர்வ ஜாக்கிரதையாக 
வேதத்தை உச்சரிக்க வேண்டும்‌ என்று சொல்லப்பட்டிருக்‌ 
Ang. இதே போலத்தான்‌ பூனையும்‌. பூனைக்குக்‌ “கிராமப்‌ 
புலி' என்றே பெயர்‌. ஆகவே வேதத்தை மார்ஜார திசோர 
நியாயமாக உச்சரிக்க வேண்டும்‌ என இலக்கணம்‌ கூறப்‌ 
பட்டுள்ளது. 


இரண்டு வகை பக்தியில்‌ பூனைக்‌ குட்டி முறை ஒன்று. 
அதாவது பக்தர்களில்‌ ஒரு வகையினர்‌, இந்தப்‌, பூனைக்குட்டி 
தன்‌ முயற்சியின்றி, தாய்விட்ட வழி என்றிருப்பது போலவே 
பகவானை சரணடைந்து இருப்பர்‌. அவரைப்‌ பணிவுடன்‌ 
வேண்டி அவரைத்‌ துதித்துப்‌ புகழ்பாடி அவருடைய AGW 
வேண்டுவார்கள்‌. அவருடைய பொற்பாதக்‌ கமலங்களில்‌ 
தங்களது உள்ளத்தைக்‌ கிடத்துமாறு செய்து, தம்மை 
ஆட்கொள்வது பகவானது பொறுப்பே என்று கருதி, பூனைக்‌ 
குட்டி சுயமுயற்சியின்றித்‌ தாயை நம்பி இருப்பதுபோல்‌ இருப்‌ 
பார்கள்‌. இவ்விதப்‌ பக்திக்கு மார்ஜார இசோர நியாயம்‌ என்று 
பெயர்‌. 


பூனைக்குட்டிக்கு நேர்‌ மாறு குரங்குக்‌ குட்டி. இந்தக்‌ 
குரங்குக்‌ குட்டி போன்றவர்‌ இன்னொரு வகை பக்தர்கள்‌. 
குரங்கின்‌ குட்டியானது அதன்‌ தாயின்‌ வயிற்றைக்‌ கெட்டியா 
கப்‌ பிடித்துக்‌ கொண்டிருக்கும்‌. தாய்‌ மரத்துக்கு மரம்‌ 
தாவும்போது தன்‌ குட்டியைப்‌ பற்றி. யாதொரு கவலையும்‌ 
கொள்ளாது. குட்டிதான்‌ தன்னைக்‌ காத்துக்‌ கொள்ளத்‌ தாயின்‌ 
வயிற்றை மிகவும்‌ இறுக்கமாகப்‌ பிடித்துக்‌ கொள்ள வேண்டும்‌. 


EE TL ee oe Re 
ஸ% இக: வேதத்தின்‌ மூக்கு” என்ற உரையில்‌ “உச்சரிப்பு விதிகள்‌” 


என்ற தலைப்பைப்‌ பார்க்கவும்‌. 
45 


CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


வ 


“இந்தக்‌ குட்டிக்கு பகவான்‌ அப்படிப்பட்ட ஒரு பிடிக்கும்‌ சக்தி 
யைக்‌ கொடுத்திருக்கிறார்‌. “கடித்ததெல்லாம்‌ கரும்பு; பிடித்த 
தெல்லாம்‌ இரும்பு' . என்று பகவான்‌ அதற்கு வரம்‌ கொடுத்‌ 
திருக்கிறாராம்‌. அது எதையும்‌ பலத்துடன்‌ பற்றிக்‌ கொள்ளும்‌. 
குரங்குப்‌ பிடி என்றே சொல்வதுண்டே! 

இப்படிப்பட்ட குரங்கின்‌ ரீதியிலேயே, மர்க்கட : சோர 
நியாயமாக, லெ பக்தர்கள்‌ இருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
பகவானை இறுக்கமாகப்‌ பிடித்துக்‌ கொள்வார்கள்‌. பகவானே 
அருள்‌ செய்யட்டும்‌ என்று காத்திராமல்‌, அவன்‌ உதறித்‌ 
தள்ளினாலும்‌ விடுவதில்லை என்று அவனைப்‌ பிடித்துக்‌ 
கொள்வார்கள்‌. “சிக்கெனப்‌ பிடித்தேன்‌' என்று மாணிக்க 
வாசகர்‌ பாடியுள்ளார்‌. அவரே சிவபுராணத்தில்‌ “பக்தி 
வலையில்‌ படுவோன்‌' என்று கூறுகிறார்‌. அப்படியானால்‌, 
பக்தர்கள்‌ பகவானைச்‌ சிக்கென்று பிடிக்கிறார்களா, பகவான்‌ 
பக்தரிடம்‌ சிக்கிக்‌ கொள்கிறானா என்ற கேள்வி வருகிறது. 
பக்தன்‌ சிக்கென்று பிடித்துவிட்டால்‌, அப்புறம்‌ பகவானே 
அவனிடம்‌ சிக்கிக்‌ கொண்டு விடுகிறான்‌. பக்தர்கள்‌ கையிலி 
ருந்து பகவான்‌ தப்ப முடியாமல்‌ வலையில்‌ விழுந்த 
மீன்போலச்‌ : சிக்கி விடுகிறார்‌. 


வைஷ்ணவர்களில்‌ வடகலை, தென்கலை என்று இரண்‌ 
டாகப்‌ பிரித்திருப்பதே இந்த இரண்டு விதச்‌ சரணாகதி வித்தி 
யாஸத்தினால்தான்‌. ஸ்ரீ வேதாந்ததேரிகனைப்‌ பின்பற்றும்‌ 
வடகலைக்காரர்கள்‌ மர்க்கட இசோர நியாயத்தை அனுளரித்து 
நாம்தான்‌ விடாமுயற்சியுடன்‌ ஸ்வாமியை விடாமல்‌ பிடித்துக்‌ 
கொண்டிருக்க வேண்டும்‌ என்கிறார்கள்‌. ஸ்ரீ மணவாள 
மாமுனிகள்‌, ஸ்ரீ பிள்ளை லோகாசாரியர்‌ ஆகியவர்களைப்‌ 
பின்பற்றும்‌ தென்கலைக்காரர்கள்‌, மார்ஜார கிசோர 
. நியாயப்படி நாம்‌ எந்த முயற்சியும்‌ இல்லாமல்‌ இடந்து 
விட்டால்‌ -போதும்‌, ஸ்வாமியே நம்மை ஆட்கொண்டு 
விடுவார்‌ என்கிறார்கள்‌. இப்போது வடகலை, தென்கலை 
என்றால்‌ நாமம்‌ போட்டுக்‌ கொள்வதில்‌ இருக்கெ வித்தியாஸத்‌ 
தைத்தான்‌ நினைத்துக்‌ கொள்கிறோம்‌. இங்கிலீஷ்‌ ‘uy’ (ப) 
மாதிரி நாமம்‌ போட்டுக்‌ கொண்டால்‌ வடகலை; “ஓய்‌”(Y) 
மாதிரி அடியிலே பாதம்‌ வைத்துப்‌ போட்டுக்‌ கொண்டால்‌ 
தென்கலை என்று புரிந்து கொள்கிறோம்‌. வாஸ்தவத்தில்‌ 
அவர்களுக்குள்ளே வித்தியாஸம்‌. சரணாகதியில்‌ இருவிதமான - 

ஜ்‌ ்‌ 


CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


தத்வங்களை அனுசரிப்பவர்கள்‌ என்பதே. வெளியிலே 
இன்னார்‌ இன்ன தத்வக்காரர்‌ என்று தெரிவிப்பதற்கே 
வடகலைக்காரர்‌ ப மாதிரியும்‌, தென்கலைக்காரர்‌ அதற்குப்‌ 
பாதம்‌ வைத்து Y மாதிரியும்‌ நாமம்‌ போட்டுக்‌ கொள்‌ 
கிறார்கள்‌. சரணாகதி என்பதைப்‌ 'பிரபத்தி' என்பார்கள்‌. 


ஸர்வ தர்மான்‌ பரித்யஜ்ய மாம்‌ ஏகம்‌ சரணம்‌ வ்ரஜு 


என்று பகவான்‌ கீதையின்‌ முடிவில்‌ சொல்லியிருக்கிறதுதான்‌ 
சரணாகதி சாஸ்திரத்துக்குத்‌ தாரக மந்திரம்‌ மாதிரி. 
ஸ்ரீ ராமசந்திர மூர்த்தி விபீஷண சரணாகதியின்போது, “ராமா, 
நான்‌ உன்னுடையவன்‌; அபயம்‌!” என்று எவன்‌ வந்தாலும்‌ 
அவனை ரக்ஷிப்பதே என்‌ ஜன்ம விரதம்‌: 


ஸக்ருதேவ ப்ரபன்னாய தவாஸ்மீதி ச யாசதே। 
அபயம்‌ ஸர்வ பூதேப்யோ ததா(மி) ஏதத்‌ வ்ரதம்‌ மம 


என்று சொன்னதையும்‌ வைஷ்ணவர்கள்‌ ரொம்பவும்‌ சிறப்பித்‌ 
துச்‌ சொல்வார்கள்‌. கதை, ராமாயணம்‌ இரண்டுமே சரணாகதி 
சாஸ்திரங்கள்‌ என்பார்கள்‌. 


] அடுத்த புத்தகத்தில்‌... 


£ அத்வைதம்‌ தலைப்பின்‌ Bps கட்டுரை தொடர்கின்றது. 
4 மேலும்‌ வேதமதம்‌ தலைப்பின்‌ Bip கட்டுரைகள்‌ இடம்‌ 


பெறுகின்றன. 


CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


‘ 

: [மிகுந்த சிரமத்துக்கு நடுவே நடத்தப்பட்டுவரும்‌ வேத 
பாடசாலைகளை மூடிப்போகாமல்‌ அவற்றைத்‌ தொடர்ந்து, 
நடைபெறப்‌ பண்ண வேண்டும்‌. இதற்காக - மாணவர்கள்‌, 
ஆசிரியர்கள்‌ இருவருக்கும்‌ நிதி உதவி செய்ய வேண்டும்‌. 
இன்னும்‌ பல பாடசாலைகளை வைத்து வேத மூலத்தைச்‌ 
சொல்லிக்‌ கொடுப்பது, இவற்றில்‌ பரீட்சை வைப்பது ஆகிய 
காரியங்களைச்‌ செய்ய வேண்டும்‌. இந்த நல்ல காரியத்துக்காக 


நன்கொடை அனுப்புகிறவர்களுக்கு இங்கே மடத்தில்‌ நடக்கிற 


பூஜைப்‌ பிரசாதம்‌ - விபூதி, குங்குமம்‌, மந்திர ரக்க்ஷை - 
மாஸா மாஸம்‌ அவர்கள்‌ ஜன்மந 


க்ஷத்திரத்தன்று அனுப்பிவைக்‌ 
கப்படும்‌. வருஷந்தோறும்‌ இந்தத்‌ தர்மத்தைப்‌ புதுப்பித்துக்‌ 
கொண்டிருந்தால்‌ சந்திரமெளளீசுவரப்‌ பிரசாதமும்‌ நிற்காமல்‌ 
அகத்தைத்‌ தேடி வந்து கொண்டிருக்கும்‌.” 


அருள்‌ உரையின்‌ 5-வது 
ஸ்வாமிகள்‌ அருளிய 
நன்கொடை அனுப்ப 


ஆண்டு நன்கொை 
ரூபாய்‌ 600/- ஆ 


Vedha Rakshana Nidhi Trust, 
12, Govind Street, 

T.Nagar 

Madras-17. 


48 


CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy. 


ized by 


ic Domain. Digit 


ithula 


5 
= 


bl 


சபா — நவ Th 


| 
E 


i 


akshmi Research Academy 


